அன்பு மலர்‌-௬ 


ஓம்‌ சுத்த சக்கு 
சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ 


இயற்றிய 
இன்பமாலை 


அன்மா வுண்மை ; அதுநீ யறிவாய்‌. 


உண்மை யறிந்தால்‌ உலகெலா மோர்குலம்‌, 


அன்பு நிலயம்‌ 
இசாமச்சந்திரபுரம்‌ 
திருச்சி ஜில்லா 


1988 


உரிமை பதிப்புற்றத] - ப [6 அணு 


பொருளடக்கம்‌ 


தியானப்‌ படம்‌ 
பதிப்புரை 

இன்பப்‌ போருள்‌ 
அணிந்துரை 

இன்ப வழி 

இன்ப மாலை 

ஸமசஸ விண்ணப்பம்‌ 
போத்றி 


தியானப்‌ பட விளக்கம்‌ 


பக்கம்‌ 


தியானப்‌ படம்‌ 


பதிப்புரை 


இறைவன்‌ திருவருளால்‌, எமத நிலயத்தின்‌ 
3-வது அன்பு மலர்‌, “ இன்ப மாலை யின்‌ இரண்‌ 
டாம்‌ பதிப்பு வெளிவருறெஅ. இதை மகிழ்வுடன்‌ 
தமிழன்னையின்‌ திருவடிகளில்‌ வைத்து வணங்கு 
கிறோம்‌. 


உலகில்‌ இன்பம்‌ வேண்டார்‌ யார்‌ ? அன்பு, 
அமைதி, ஓற்றுமை, சமரசம்‌, வாழ்வழகு, உள்‌ 
ளறிவு; உலகறிவு, கடவுட்‌ கலப்பு--இவையெலாம்‌ 
இன்பமென்ற பொருளிலடங்கும்‌. அவரவர்‌ 
உள்ளமே அவரவர்க்கு விண்ணைசு ; பேரின்ப 
வூற்று. அதற்குத்‌ தெளிவான வழி காட்டும்‌ 
அனுபவச்‌ சுவடியே இந்த இன்ப மாலை. 


இக்‌.சாலாசிரியர்‌ ஸ்ரீ சுவாமி சுத்தானந்த 
பாரதியார்‌, எல்லா மதங்களையும்‌, எல்லாப்‌ 
புனித ஆநரல்களையும்‌ பயின்று நின்று பார்த்தவர்‌. 
பல்லாண்டுகள்‌ தவ யோகத்திவிரும்‌ த, ஆத்மானந்‌ 
தத்தைத்‌ தாம்‌ முதலிற்‌ பெற்று, அவ்வனு 
பவத்தை உலஇல்குச்‌ சொல்லுகிறார்‌. ஆசிரியரின்‌ 
அனுபவ மணியாகிய இந்நூலின்‌ ஓவ்வொரு 
வரியும்‌ தியானத்திற்‌ குரியது. இம்நாஇடன்‌ 
“யோக சித்தி 'யை ஒதி யுணர்க, 


6 


இச்‌ கு௮ஞ்சுவடியின்‌ முதலாவ பதிப்பை 
அன்புடன்‌ ஏற்றுப்‌ போற்றி ஆதரித்த தமிமுல 
கிற்கு எமத நிலயம்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்‌ 
பட்டுள்ள. எந்தாய்‌ வாழ்க ! 


அன்பை வளர்ப்போம்‌ ! 
அன்புகோண்‌ டூழைப்போம்‌ ! 


எக்‌]... அன்பு நிலயத்தார்‌ 


ம வட வடு வடு வடுவை இயைய படுவ வடுவையடுய விடுவிடு வடுவை 


ர்‌ 
இன்பப்‌ பொருள்‌ 


ர 
வந்‌ திருந்து செல்லும்‌ வாழ்விலே-- என்றும்‌ 
வாய்மை யாக வாழும்‌ ஒன்றேது ? 
சிந்தை செய்து பார்‌ தினந்‌ தினம்‌--ஒரு t 
ஜீவ சாட்சி யுள்ள துன்னுளே...! 4 
பந்த தொந்த பாச மற்றதாம்‌-—அது 
பாப புண்ய மற்ற ஞானமாம்‌. 
அந்த மாதி யற்ற மோனமாம்‌-— சச்சி 
தானந்‌ தாத்மா நா£னேன்‌ றுன்னுவாய்‌ ! 1 


ப] 
நாவினிற்‌ சுவைப்ப தப்போருள்‌-— ௩ம்‌ 


ப 
ப 
ப 
ர 
ப 
t 
ர்‌ 
நரம்பினின்‌ றுணர்வ தப்போருள்‌ ; | 
ப 
t 
| 


த வடுவை 


ஆவியில்‌ உயிர்ப்ப தப்போருள்‌--உள்‌ 
ளன்பினில்‌ இனிப்ப தப்போருள்‌ ; 

பூவினில்‌ மணப்ப தப்போருள்‌--பஞ்ச 
பூதக்‌ கூட்டில்‌ வாழுங்‌ கிஞ்சுகம்‌ ; 

யாவையும்‌ படைத்த தப்போருள்‌-—தானாய்‌ 
யாங்கணும்‌ நிறைந்த தப்‌ பொருள்‌ ! 


ப ப ல்ல ல" பை ன. அ. ல அல்லு தக ட] 


3 


கண்ணையுட்‌ குவித்துக்‌ காணுவோர்‌-அந்தக்‌ i 
4 கரணத்துட்‌ கலந்து காண்பது ; 
: விண்ணு மண்ணு மான தத்துவம்‌-தன்னின்‌ 
வேறிலாச்‌ சுத்தாத்ம சத்துவம்‌ ; 
எண்ணேயுந்‌ திரியுந்‌ தீபமும்‌-— அதில்‌ 
ஏறுபோற்‌ சுடரு மானது. 
நண்ணுதற்‌ கரிய நுண்மையாம்‌-—*அது 
நான்‌ ; என்னுள்ளத்‌ தேன்‌”என்‌ 
றோதுவாய்‌ ! 8 


கம்பு நம்பு “ கான்‌ அது” எனா௮ப்‌--பின்பு 
நலிவு மில்லை மெலிவு மில்லையே ! 


கம்பு கான்‌ எனக்‌ கரசேனா௮ப்‌--பின்பு 
நச்சடிமை யச்ச மில்லையே ! 


வ இவவடுய டப வடுவை டிய வடு வடட வடுவடுய 


ர கம்பு “விண்‌ ணர சேன்‌ உள்‌” எனாஅப்‌- பின்பு 
௩மனு மில்லை, நரகு மில்லையே ! 


ஷி 


வவட வடுயவடுவவைடவ வடயவைடுவ வடிய படுவ ப லை படுவ லை: ம. அலு து ல தன 


ரின்ப மாலை மிங்கு வாழ்க்கையாம்‌ ! 


சுத்தானந்த பாரதி 


* இன்ப வாரி யிவ்வுல கேல்லாம்‌--பே 


ப 
t 
t 
ப 
ர 


டடக்‌ 


#, 


[அத வண்‌ வல்‌ வலது நோ க்‌ க வ ல எ அரு அ ப்‌ 


அணிந்துரை 


மகா மகோபாத்தியாயர்‌ 
டாக்டர்‌, ௨. வே. சுவாமிதாதையர்‌ 


அவர்கள்‌ அளித்தது 


ஸ்ரீமத்‌ சுத்தானந்த பாரதியாரவர்களால்‌ இயற்‌ 
றப்‌ பெற்றுச்‌ சிங்கப்பூர்‌ அன்பு நிலையதத்திலீருக்து 
வெளிவரும்‌ நூல்களின்‌ அருமை பெருமைகளை தீ 
தமிழுலகம்‌ ஈன்கு அறியுமாதலின்‌, கான்‌ எடுத்துக்‌ 
கூறுவது மிகையாகும்‌. இப்போது வெளிவம்‌ 
அள்ள * இன்பமாலை 1? யென்னும்‌ அருமையான 
ஆலைப்‌ படித்து இன்புத்றேன்‌. ££ இன்பமாலை ? 
யென்னும்‌ பெயர்‌ இதற்கு மிக்க பொருத்தமாக 
வுள்ள அ. 


ஒன்றிற்கு ஒன்னு வேறுபாடான கொள்‌ 
கைகளையுடையவாகத்‌ தோன்றும்‌ பல வேறு சமய 
நூல்களிற்‌ காணப்படும்‌ உயர்ந்த உண்மைகள்‌, 
எளிய நடையில்‌, மனங்‌ கவரும்‌ முறையில்‌, இக்‌ 
காலில்‌ எழுதப்பட்டிருக்கன்றன. இந்நூலின்‌ 
முகவுரையே ஒரு தனி நூலின்‌ பெருமையை 


10 


யுடையதாக விளங்குகிறது. நூலின்‌ பொருள்‌ 
உயர்ந்தது. அதை விளக்க வந்த உடையோ அழ 
இய சிறிய வாக்யெங்களால்‌ அமைந்தது. இதைப்‌ 
படிப்பதற்கு வேறு நால்களோ அகராதியோ 
வேண்டுவஅ இல்லை. கையில்‌ எடுத்து ஒரு முறை 
படித்தவுடன்‌ கருத்துத்‌ தானாகவே படிப்பவ ருள்‌ 
ளத்தில்‌ பதிந்து விடம்‌. இம்மாதிரி எழுதுவது 
அருமையினும்‌ அருமையாகும்‌. 


இத்தகைய நூல்கள்‌ ஈம்‌ நாட்டில்‌ பரவினால்‌, 
நம்‌ காட்டினருடைய உள்ளம்‌ தூய்மையுற்று, 
எல்லா வகையிலும்‌ ஒற்றுமை யுண்டாவதற்கு ஏது 
வாகும்‌. ஆதலின்‌, பாரதியாரவர்கள்‌ இதைப்‌ 
போன்ற பல அரல்களை வெளியிட்டுக்‌ தமிழுலகம்‌ 
மூழும்படி செய்ய வேண்டுமென்‌ அ இறைவன்‌ 
இருவருளைச்‌ இந்திக்கன்றேன்‌. 


புத்தேரிக்‌ கவிஞர்‌ 
திரு. 5: தேசிகவிநாயகம்‌ பிள்ளையவர்கள்‌ 
அளித்தது 


& அவரவ ருள்ளமே அன்பு நிலயம்‌ ; 
அவரவ ருள்ளமே ஆனந்த வூற்றாம்‌ ! 
ஒவ்வோ ருயிரும்‌ உலவும்‌ கோயில்‌ ; 
தன்னை யறிந்தாற்‌ பின்னிட ரில்லை; 
தானே தனக்குத்‌ தளையும்‌ பகையும்‌ ; 
தானே தனக்குத்‌ தருநல மேல்லாம்‌ ; 
நான்‌ காண்‌ மனிதன்‌ கானல தில்லை ; 
ஆன்ம நானே ; ஆன்மா அவனே : 
ஆவிக்‌ குயிராய்‌ அடியனுட்‌ கலந்தான்‌ ; 
ஆவிக்‌ குமிராய்‌ அவனளு மூள்ளான்‌ ; 
இவ்வுயிர்‌ போலே யவ்வுமி ரேனதே ; 
எவ்வித பேதமு மில்லை””--எனப்பல 
அரும்பேரு முண்மைகள்‌ அநுபவ வாயிலா 
யுணர்த்தி, உவமை, உதாரணம்‌ காட்டி, 
ஐயந்‌ திரிபற அனைவருந்‌ தெளிய 
இனிய தமிழில்‌, எளிய நடையில்‌ 
சுத்தா னந்த சுவாமிகள்‌ தொகுத்த 
“இன்ப மாலை” யிதனால்‌, 
துன்பம்‌ நீங்கிச்‌ சுகம்‌ பேறு முலகே! 


“இன்ப மாலை” சிங்கப்பூர்‌ அன்பு நிலயத்தின்‌ 
மூன்றாவது வெளியீடாம்‌. இதன்‌ ஆசிரியர்‌ தமி 
ழன்னையின்‌ தவப்புதல்வராகிய ஸ்ரீ சுவாமி சுத்‌ 
தானந்த பாரதியாராவர்‌. இவர.அ தமிழ்ப்‌ பற்றை, 


12 


“வைதாலும்‌ தமிழினிலே வையுங்கள்‌ ; 
வாழ்த்தெனக்‌ கொண்‌ டியம்புன்றேன்‌”” 
என்னு அவர்‌ கூறியிருக்கும்‌ மொழிகளே ஈன்கு 


விளக்குகின்றன. உண்மையான இன்பம்‌ இது 
வென்றும்‌, அவ்வின்பத்தை அடையும்‌ வழிகள்‌ 
இவையென்றும்‌ காட்டுவதே, இன்ப மாலையின்‌ 
முதல்‌ கோக்கமாம்‌. 


பருவ மழை பொய்யாத பெய்ன்றது. 
பயிர்‌ செழித்து வளர்ந்து நல்ல பலனைத்‌ தர 
இன்றஅ. விளை பொருள்களை யாரும்‌ இறக்கும்‌ 
பொழு. எடுத்துக்‌ கொண்டு போவதுமில்லை. 
ஆயினும்‌, உலகத்தில்‌ இன்பம்‌ பெரு வரக்‌ 
காணோம்‌. அன்பமே நீங்காது நிலைத்த நிற்கன்‌ 
து. ஆராய்ந்து நோக்கின்‌, இதற்கெல்லாம்‌ மூல 
காரணம்‌ மனிதன்‌ பேராசைப்‌ பேய்க்கு அடிமைப்‌ 
பட்டுக்‌ கிடப்பதே யாமென்பது யாவர்க்கும்‌ எளி 
தில்‌ புலப்படும்‌. இந்தப்‌ பேய்‌, “கான்‌ வேறு)” 
“அவன்‌ வேறு! என்ற பேத வுணர்ச்சியுள்ள மட்‌ 
டும்‌ மனிதனை விட்டு மாறவே மாட்டாது. இதை 
வெருட்டி, ஓட்டுவதற்கு, 


“சான்‌ காண்‌ மனிதன்‌ சானல இல்லை ! 
ஆன்மா மானே; ஆன்மா வனே : 
ஆவிக்குயிராய்‌ ௮டியனுட்‌ கலர்தான்‌ 5 
ஆவிக்குயிராய்‌ அவனுளு முள்ளான்‌ ; 
இல்வுயிர்‌ போலே யவ்வமி ரெனதே ; 
எவ்வித பேதமு மில்லை"? 


18 


என்னும்‌ உண்மை ஞானம்‌ உதயமாக வேண்டிய 
தவசியமாம்‌. அப்பொழுஅதான்‌, சோர்தம்‌, 
அன்னியம்‌ என்ற மயக்கம்‌ நீங்கும்‌. ஆண்டானடி. 
மைப்‌ போராட்டம்‌, முதலாளி தொழிலாளிப்‌ 
போராட்டம்‌, ஜாதிச்‌ சண்டை, சமயச்‌ சண்டை, 
ஊணுடைச்‌ சண்டை; ஒற்றுமைச்‌ சண்டை, 
ஆண்‌ பெண்‌ சண்டை, அடுக்குள்‌ சண்டை முத 
லிய யாவும்‌ ஓய்க்‌ தொழியும்‌. உள்ளொற்றுமை 
தோன்றி உலகொதற்றுமை உண்டாகும்‌. இவ்‌ 
வுண்மைகளையே ரலாகிரியர்‌ அநுபவ வாயிலால்‌ 
தக்க உவமை, உதாரணங்களைக்கொண்டு நமக்கு 
விளக்கிக்‌ காட்டுகின்றார்‌. இப்பெரியார்‌ பற்பல 
சமய அரல்களையும்‌, தத்துவ சாஸ்திரங்களையும்‌ 
ஆராய்ந்‌ தறிந்தவரென்பதற்கும்‌, யோக மார்க்கத்‌ 
தில்‌ மிக்க பயிற்சியுடையவ சென்பதத்கும்‌, 
“எம்‌ மதமும்‌ சம்மதமே? என்னும்‌ மேலான 
கொள்கையை யுடையவசென்பதற்கும்‌ போதிய 
சான்றுகள்‌, இன்ப மாலையில்‌ ஆங்காங்கு மலிந்து 
இடக்கின்றன. 

இந்நூல்‌, இனிய தமிழில்‌, எளிய நடையில்‌ 
எழுதப்பட்டுள்ளது. சொற்களும்‌ பொருள்களும்‌ 
ஓ.த்திணங்‌க, ஓடி. ஒழுகுகன்‌ றன. இது அடிகள அ 
நூல்கள்‌ யாவற்றிற்கும்‌ ஏற்பட்ட ஒரு தனிச்‌ 
சிறப்பாகும்‌. 

இவ்வித அரிய .நால்களை யெல்லாம்‌ வெளி 
யிடும்‌ பணியை மேற்கொண்டு ஈடத்திவரும்‌ 
அன்பு நிலய'த்தித்கு எல்லாம்‌ வல்ல இறைவன்‌ 
இருவருள்‌ என்றும்‌ உண்டாவதாக ! 


புதுக்கோட்டை, 
மகாராஜா கல்லூரித்‌ தமிழாசிரியர்‌, 
வித்துவான்‌ நா. கனகராஜையரவர்கள்‌ 


யாடிய 


சிறப்புக்‌ கவிகள்‌ 


எவ்வுயிரு முள்ளுணர்வை யெய்தநெறி 
யியன்றதுவே இன்ப மாலை ; 

எவ்வமறு பரம்பொருளின்‌ மெய்ந்நிலையை 
விளக்குவதே இன்ப மாலை ; 

இவ்வுலகில்‌ மதங்களினுட்‌ கருத்தை நுனித்‌ 
இசைப்பதஅவே இன்ப மாலை ; 

எவ்வியலு நெறிபொருந்த அடியெனத்‌ 
தெரிப்பதுவே இன்ப மாலை ! 


மக்கள்மன மொருவழிப்பட்‌ டொருபொருளை 
யுணரந்துருகு மரபு காட்டப்‌ 

புக்கதொரு பொதுமறையே போலுமித 
வெனப்புனைந்த புஅமைச்‌ செய்யுள்‌ ; 

இக்கதினு மிகுந்தசுவைப்‌ பசுந்தமிழி 

யன்றனுள காம்‌ இன்ப மாலை, 

பக்கமுறு வாதியர்தம்‌ மயலகற்றிப்‌ 

பொதுகெறியே பரப்புமாலோ ! 


பிறருணரு கெறிமயக்கே யாமுணரு 
கெறிதெளிவே பிறராய்‌ நின்‌ மீர்‌, 


15 


உறவருதிர்‌ யாருமென வழைத்திடுவார்‌ 
தொகைசுருங்க, வுண்மை நாடும்‌ 

இறமுடைய நல்லறிஞர்‌ குழுப்பெருக 
வுரியபணி செய்ய வாய்ந்த 

அறநெறிசொல்‌ தமிழ்ப்பனுவல்‌ இதுவொன்றே 
யாகுமென அறைதல்‌ நன்றே! 


எவ்வெவர்கோட்‌ படுபொருளு மதுவொன்றே 
யறிமினெனும்‌ இன்ப மாலை, 

செவ்வியகல்‌ லருள் நெறியை யறிவுலகு 
கொளவமைத்துச்‌ சிறுமை நீக்கு, 

ஓளவியமில்‌ உள த்தினசாய்‌ மக்களெலாம்‌ 
வாழ்புஅமை யற ததை நாட்டி, 

இவ்வுலகு பெறும்பேறா யிலங்கிடுக 
தமிழ்மொழிக்கோ ரேற்ற மிட்டே! 


உருவமென வருவமென வுருவருவ 
முளதென்ன வுலக மோர்ந்த 

ஓருபொருளை யுணருகெறிப்‌ பன்மையினில்‌ 
மயங்காமல்‌ ஒருமை காணத்‌ 

தருணமிது வருதிரெனப்‌ புகலுமின்ப 
மாலையெனும்‌ தமிழ்‌.நூல்‌ தந்த 

பருணிதர்தம்‌ திருப்புகழைப்‌ பாராட்டும்‌ 
பெரும்பேறு படைத்தேம்‌ யாமே | 

சோர்வறுமா தவந்தொடங்கி மோனகெறி 
கடைப்பிடித்த சுத்தா னந்த 

பாரதியார்‌ தமிழ்ப்பணியைத்‌ தவப்பணியை 
யறியாதார்‌ யாரு மில்லை ; 


16 


ஆர்வமொடு தெளிக்துணர்க்த பொருளையருக் 
தமிழ்மகட்கே யணியும்‌ அன்னார்‌ 
சீரியமெய்‌ யறப்பணியைத்‌ தமிழகத்தார்‌ 
பேறெனவே இறக்கச்‌ சொல்வேம்‌ ! 
வாழ்த்து 
வாழிய மெய்ம்மறை வாழிய பைந்தமிழ்‌ 
வாழிய செம்மை வளர்மனமும்‌—வாழியரோ 
ஆரிய.நூல்‌ உட்கருத்தை யாய்ந்துணர்‌சுத்‌ தானந்த 
பாரதியார்‌ பாடற்‌ பணி, 


பிழை திருத்தம்‌ 


வரி | பிழை | இருத்தம்‌ 
112 | கண்னை கண்ணை 
193 | சவத்தள்ளே | சவத்துளே 
826 | இப்பால்லுயிர்‌ | இப்பாருயிர்‌ 


62 996 | அவ்வரி அவ்வறி 


| $y | 949 | பார்க்கின்‌. பார்க்கின்‌, 


58 109 | சூட்டியும்‌ சூட்சியும்‌ 


“ இண்பவழி. 


த்க்‌ வு வ்மை 


க. பறவை வாழ்வு. 


இ, 

த்த மாமரம்‌ கனிகுஅங்குகிறது; புட்‌ 
கள்‌ வருகின்றன; உண்கின்றன; காதலிக்கின்‌ 
றன; கூடுகட்டி. வ குஞ்சுகளை 
ஊட்டி வளர்ஃகின்றன. அச்தியில்‌ £ஜிவவ்‌? 
வென்று பாய்த்து பற: “னு, அள்ளிக்குதித்‌ து 
ஆடிப்பாடிப்‌ பரவசமாகின்றன. இரவின்‌ 
மோகன மடியில்‌ உறங்குகின்றன. மலர்‌ 
குலுங்க, மணம்‌ பரவ, !ாச்தமாருதல்‌ குழலூத, 
காலைக்கன்னி கனிமுகங்‌ காட்டுகிறாள்‌. 
புட்கள்‌ எழுந்து உதயகானம்‌ செய்கின்றன) 
கூடிப்பேசிஃ குலாவுகின்றன; “வீர்ர்‌! ரென்று 
நீலவானிற்‌ பறக்து செல்லுகின்றன. பெயர்‌, 
வடிவு, நிறம்‌, பாட்டு, குரல்‌, உணவு இடம்‌ 
பலவிதம்‌. இவற்றாற்‌ சண்டை கிடையாது, 
மண்வெறி, மதவெறி, பெண்வெறி, பணவெறி, 
களால்‌ குத்திக்கொண்டு இறப்பதில்லை. பகுத்‌ 
சீறிவுள்ள மனிதன்‌ ஏன்‌ புதவேற்துமைகளைப்‌ 
பாராட்டிச்‌ சண்டை போட்டு மண்டையுடை 


கிரான்‌? 


&. 
௨: உறக்கமேன்‌? 


ஞான நூல்களும்‌, நீதிநூல்களும்‌, உபதஜே 
சங்களும்‌, உபதேசியார்களும்‌ எண்ணமுடியா. 
எல்லாம்‌ கும்பகர்ணனுக்கு அலாரம்‌ வைத்த 
கதையாயின. மனித சமுதாயம்‌ இன்னும்‌, 
இருளில்‌ உறங்குகற அ. சமயம்‌, இபைச்சமயம்‌, 
குட்டிச்சமயம்‌ ஒவ்வொன்றிற்கும்‌, சாமி, 
மடம்‌, கோயில்‌, கொள்கை, குறி, செயல்‌, பரி 
பாலை, சாத்திரம்‌ வெவ்வேறு. ஒவ்வொன்‌ நிற்‌ 
கும்‌ மோட்சம்‌ வேறு. இருக்கட்டும்‌; உலகம்‌ 
பலவிதம்‌. ௮சது அததன்‌ இயல்வழி நடந்து 
அமைதியாகத்‌ தனத இலட்சியத்தை யடைக்‌ 
தரற்‌ பரவாயில்லை. ஆகாயத்தில்‌ எவ்வளவு ஈட்‌ 
சத்திரக்‌ கூட்டங்கள்‌ உள்ளன! பேச்சு மூச்‌ 
சின்றி அமைதியாகத்‌ தமது கடையைக்‌ 
காத்துக்‌ காலைச்‌ கோயிலை கோக்க யாத்திரை 
செய்யவில்லையா? மனிசன்‌ மட்டும்‌ கடவுள்பெய 
சால்‌ இப்படியேன்‌ வாயாலும்‌, கையாலும்‌, 
வாளானும்‌ சண்டைபோட்டுத்‌ தற்கொலை 
புரிக்து கொள்ளுகிறான்‌? 


௩. சண்டைவேண்டாம்‌. 
கவுடள்‌ ஓன்று; சட்டு பல: தர்மம்‌ ஒன்அ; 


தர்ச்சம்‌ பல. வாய்மை ஓன்று; வாக்குவாதம்‌ 
பல. சைவம்‌, வேதாந்தம்‌, சாக்தம்‌, சமணம்‌, 


௩. 


பெளத்தம்‌, ஜாஅஷ்ட்ரம்‌, யூகம்‌, கிறிஸ்‌ துவம்‌, 
இஸ்லாம்‌, எல்லாம்‌ எதை நோக்குகின்றன? 
இன்பத்தை! அருட்‌ புலவர்‌ இன்பத்திற்கு 


அறவ காட்டினர்‌; மனிதன்‌ . மதக்கோட்‌ 
டைகட்டிச்‌ சண்டைபோடுகிழுன்‌. எட்டுச்‌ 
சண்டை, எழுத்துச்‌ சண்டை, சாமிச்‌ 


சண்டை. சமயச்‌ சண்டை, பூச்சுச்‌ சண்டை, 

டுமிச்‌ சண்டை, சோற்றுச்‌ சண்டை, மடச்‌ 
சண்டை, கோயிற்‌ சண்டை, திர்த்தச்‌ சண்டை, 
மோட்சத்திற்குக்‌ கூடச்‌ சண்டை--பா.ராலய த்‌ 
தில்‌ ஏனிக்கச்‌ சண்டைகள்‌? கடவுள்‌ ஒருவன்‌, 
உயிர்க்குயிர்‌, ௮வனேகதி என்று எல்லாம்‌ 
பேசுகின்றன, கடவுளை ஓப்பாத மதங்கள்‌ 
*இத்மா ஒன்று; ௮து இன்பமயம்‌; ஆசையா 
ணவ மாயத்தை யொழித்தால்‌ அதை யடைந்து 
எகம்பெறலாம்‌; எல்லாருக்கும்‌ அன்பாயிரு; 
ஒன்றையும்‌ திட்டாதே; பசைக்காதே; வெட்‌ 
டாதே, கொல்லாதே,” என்று பேசுகின்றன. 
ஈடப்பதென்ன? இத்தனை உபதேசங்களும்‌ 
சைக்‌ கூச்சலுக்கு சரளிபேரட்டவன்‌ கதை 
யாயினவே! ஏன்‌ இன்னும்‌ மனித சமுதாயம்‌ 
இன்பத்தைக்‌ கரணவில்லை? 


௪, துன்பமேன்‌? 


ஒரு கதை:-- 
மக்களூரில்‌ பல பல மதத்தினர்‌; எனத 


௪. 


கடவுளே, இன்பம்‌ அருள்வாய்‌!” என்று நீண்ட 
காலம்‌ அவரவர்‌ கோயிலில்‌ வேண்டினர்‌. கட 
வள்‌ ஒரு மலைமீது தோன் தினார்‌; கானே, இன்‌ 
பம்‌? எல்லாருல்கும்‌ இன்பம்‌ அருவேன்‌; ஒற்று 
மையாக வாருங்கள்‌! அன்பாயிருங்கள்‌” என்றார்‌. 
“எல்லாருக்குமா? நானும்‌ அத்த அஞ்ஞானி ' 
யம்‌ சரியா? பூணல்‌ போட்ட நானும்‌ கொப்பி 
போட்ட. அவனும்‌ சரியா? பன்னிரண்டு இரு 
மண்சாத்திய கானும்‌, அந்த மரக்கால்‌ பட்‌ 
டையும்‌ சரியா? கடவுளே உமக்குத்‌ தாமதம்‌ 
யம்‌ செரியவேண்டாமா? : நான்‌ வெளுப்பு, 
அவன்‌ கறுப்பு, இவன்‌ பழுப்பு, அதோ அவன்‌ 
மஞ்சள்‌; எப்படி ஓன்றாக முடியும்‌?” என்றனர்‌ 
சாதிப்பித் கரும்‌ வர்ணமித்திரரும்‌. “அன்பிருள்‌ 
குமிடம்‌ யானிருப்பேன்‌. ஓத்தால்‌ இன்பம்‌; 
பகைத்தால்‌ அன்பம்‌. சாதிமதச்‌ செருக்குள்ள 
ட்டும்‌ இன்பம்‌ வாராது? என்று மறைத்தார்‌ 
௪டவுள்‌.' 


பாருங்கள்‌, வானம்பொழிதிற து. நிலம்‌ விலா 
அறது. உழைப்பிருச்தால்‌ பிழைப்புண்டு; 
செழிப்புண்டு. எனினும்‌ பஞ்சம்‌, வறுமை, . 
போட்டி, பொழுமை, சோற்றுச்‌ சண்டைகள்‌ 
மணித ஜாதியைக்‌ சொல்லுவானேன்‌? பாம்புக்‌ 
சலியாணத்திற்குத்‌ தேரை இலைபோட்ட கதை 
யாகிறது, மனிதரின்‌ வாணிபச்‌ சூட்சி. பாகம்‌ 
உனஃகு, பத்திரம்‌ எனக்கு; மரம்‌ உனக்கு, 


௫. 


பழம்‌ என்னு; நிலம்‌ உனக்கு நெல்‌ எனக்கு; 
பாடு உனல்கு, பண்டம்‌ எனகு. என்ற மாதிரி 

னிதவுரி 1 £ பிடுங்கித்‌ தின்‌ 
மனிதவுரிமையைப்‌ பேராசை பிடுங்கிக்‌ தின்‌ 
கிறது. உதட்டிலே ஐ.பர்வாள்‌; வயிற்றிலே 
அரிவாளாயிருஃ்கிற து ரனிதர்‌ ௨ றவு. சபை 


பீலே சமாதானம்‌, ஈகரிலே குண்டு, பீரங்கி, 


ஒரு சமயம்‌ பல நாட்டார்கள்‌ கூடி சமா 
கான சேவையை வேண்டினர்‌. கேவதை 
அசரிரியாகப்‌ பேரினாள்‌:- நல்லது, சமாதானம்‌ 
தருவேன்‌ ; அனால்‌ அவரவர்‌ அவரவர்‌ நிலத்‌ 
ஓதல்‌ சாத்துப்‌ பிறர்‌ பொருளுக்குப்‌ பேரா 
சைப்‌ படாதிருப்பீர்சளா? உங்கள்‌ பீ ரங்கெலாள்‌ 
ஈடலில்‌ எறிவிர்சளா?  உள்ளதைக்கொண்டு 
உழைத்துப்‌ பிழைப்பிர்களா? ஒருவரை யொரு 
வர்‌ பகற்சொள்ளா யடி்காதிருப்பீர்களா? ? 
என்று கேட்டது. ல்ல சாமியடா நீ! என்‌ 
18 ரங்கயிற் கையை வைக்காதே. சுட்டுப்‌ போடு 
வேன்‌. ரொன்பேலும்‌ பண்ணும்‌ பொன்னும்‌ 
சொடுத்தால்‌ ஈல்லசாமி, உலகை வெல்ல உள்‌ 
வன்‌ அுடிஃகிறெது, ஆயுதங்களைக்‌ கடலிற்போடச்‌ 
சொல்லுகிராயா? எனது நிறமென்ன, முனை 
யென்ன, காசரீசமென்ன? அச்தக்‌ காட்டு 
மிராண்டியுடன்‌, இக்க அஞ்ஞானியுடன்‌, 
அதோ னன்னுடன்‌ போட்டி. போட்டுச்‌ கப்பல்‌ 
வியாபாரம்‌ கடத்தும்‌ அவனுடன்‌ எப்படி. 
௮ன்பரக வாழுவேன்‌? தேவதையே எல்லா 


௬. 


காடும்‌ எனது காடு) எல்லாரும்‌ என. அடி, 
மைகள்‌; ஆனால்‌ சமாதானப்‌ பேச்செடு; இல்‌ 
லாவிட்டால்‌ கட்ட வராதே !”என்றான்‌ ஆகாச 
குண்டன்‌. “அன்பும்‌, அகமடுழ்வும்‌, மீ தியுமில்‌ 
லாத இடத்தில்‌ அமைதி வாராது. இரத்தங்‌ 
கலக்தால்‌ இரக்கம்‌; இரத்தம்‌ கொதித்தால்‌ 
யுத்தம்‌, அக்கம்‌! ஒன்அபட்டால்‌ உபகாரம்‌; 
2வறுபட்டால்‌ விவகாரம்‌. பாம்புச்‌ சவுக்கால்‌ 
சிங்கத்தை யடக்கிச்‌ சவாரி செய்தாலும்‌ 
ஆசையாணவத்‌ திமிர்‌ பிடித்தவன்‌, அமை 
தியாக அரசாள முடியாது” என்று சமா 
தான தேவதை சென்றாள்‌! 


சாமிப்‌ பஞ்சமில்லை; சமயப்‌ பஞ்சமில்லை, 
கிலப்‌ பஞ்சமில்லை. கீர்ப்பஞ்சமில்லை. மடமை 
யூர்‌ வறுமையும்‌ உலகை ஏன்‌ வரட்டுகின்‌ றன? 
இன்றில்‌ கூடிவாழத்‌ தெரியாததால்‌, உள்‌ 
சொற்றுமை யில்லாததால்‌, தனனலப்‌ 
பேயின்‌ தாண்டவத்தால்‌, ஆசையாணவக்‌ திமி 
ரினால்‌--மனிகன்‌ ௮ல்லற்படுகிருன்‌, 


6. தருமதேவி, 
கடவுளே உன்னைத்‌ தொழுகிறேன்‌, அழுகி 


ஜேன்‌; தாபம்‌ போடுகிறேன்‌, தானம்‌ செய்‌ 
றேன்‌; எனது பச்சத்திலிரறு; என்‌ குண்டுக்கு 


ec. 


வெற்றியளி என்கிறான்‌ மண்வெறியன்‌, முகத்‌ 
இிலறைக்து முத்தங்கொடுப்பது போலிருக்‌ 
கிறது இத்தொழுகை, தலையைவெட்டி மயிர்‌ 
கானம்‌ செய்வ தஅபோலிருக்றெது இக்க ஈகை, 
வழிபட்டாலும்‌ வாள்வெறி சுகிக்குமாச 
தேனில்‌ ஊறினாலும்‌ எட்டி இனிக்குமா? “பன்‌ 
னர்களே, மனிதரை . மனிதராக மதித்து 
ஆளுங்கள்‌; அறக்‌ காவலர்களாயிருங்கள்‌; ௮.7 
சும்‌ செல்வமும்‌ கால௩திக்கரையிலுள்ள சளி 
மண்‌ மண்டபம்‌ என்று நினையுங்கள்‌! உள்ள 
மட்டும்‌ உண்மையாயிருங்கள்‌! உலகில்‌ அன்‌ 
பைவளருங்கள்‌!”, என்கிறாள்‌ தருமகதேவி. யார்‌ 
கேட்பது? 3 


௬, சந்தேகம்‌, 


“என்‌ கோழியாலேதான்‌ பொழுது விடி 
கிறது, என்று தனிமனிதன்‌ அகந்தையிருள்‌ 
தம்பட்டமடிக்கிறது, முள்ளில்லாத ”சேோஜா 
இல்லை; சள்ளை யில்லாத சமயமில்லை, ஓவ்‌ 
வொன்றும்‌ தனக்கே மோட்சம்‌; மற்றவர்க 
ரூக்கு நரகம்‌ என்கிறது, சாதி மதங்கள்‌ 
பெருக்கிய இரத்த வெள்ளத்தைக்‌ காண்பவ 
ருக்குப்‌ பல சந்தேகங்கள்‌ உண்டாகின்றன. 
கடவுள்‌ உண்டா? இருந்தால்‌ ஏன்‌ அவர்‌ 
பெயரால்‌ இத்தனை சடயச்‌ சண்டைகள்‌, போர்‌ 


௮. 


கள்‌? சாமி மதத்தை உண்டாக்கினாரா? இல்லை. 
மதம்‌,சாமியின்‌ பெயர்‌ வடிவின்மேல்‌ மனிதன்‌ 
பூசிய முலாம்‌. சாமி ஒன்றா, பலவா? பலவா 
னால்‌ எக்தச்சாமி பெரிது? ஒன்றானால்‌. பல 
சாதி சமயமேன்‌? ஏன்‌ எல்லாரும்‌ ஒரேசாமி 
யுடன்‌ கலத்து வாழக்கூடாது? மதம்‌ அவரி 
யமா? எல்லாருக்கும்‌ பொதுவான தரும்‌! 
உண்டா? மனிதன்‌ எப்படி.யிருக்தால்‌ ஒரு குல 
மாக வாழலாம்‌? எதனால்‌ சண்டை சச்சரவு 
கள்‌ ஓழிச்து அன்புபெருகும்‌? சோரயில்‌, 
குளம்‌, தீர்த்தம்‌, கதை, புராணம்‌, வேதம்‌, 
ஆகமம்‌, சடங்குகளுக்குப்‌ பஞ்சமில்லையே! 
ஏன்‌ மனிதன்‌ இவ்வுலகில்‌ இன்பமாக வாழ 
முடிய வில்லை? என்ற கேள்விகள்‌ இயல்பாக 
உதிக்கின்றன. 


எ. அகண்ட சக்தி 


ஆணவச்‌ செருக்கு “பார்‌ என்‌ மூளைச்‌ 
திறத்தை; ஐர்துமைல்‌ மேலே ஏறிப்‌ பேச 

தேன்‌” என்கிறது! “(அப்பனே உன கு மோல்‌ 
பரக தவிரிச்த ஆசாயம்‌ உள்ளதைச்‌ 
சகாணாயா? உனக்குமேல்‌ பருந்தும்‌ பறக்கும்‌ 
என்கிறது அடக்கம்‌. பார்‌ கான்‌ பூமியைக்கட்டி. 
யாஞகிறேன்‌, எனக்குமேல்‌ யார்உண்‌ட?" என்‌ 
கிறது ஆணவம்‌. “ஐயாவே காயத்தில்‌ பார; 


௯. 


எண்ணமுடியாக விண்மீன்கள்‌ உள்ளன. ஓவ்‌ 
வொன்றும்‌ , சூரியன்‌. அதைச்சுற்றி எத்த 
னையோ உலகங்கள்‌ உருளும்‌. அப்படிப்பட்ட 
உலகக்‌ கூட்டத்தில்‌ இவ்வுலகம்‌ ஒரு அணுவுச்‌ 
குச்‌ சமானம்‌. அந்த அணுவில்‌ ஒரு அனி 
உனது அரசு. ஏன்‌ பெருமை பேசுறொய்‌? 
அண்டாண்ட கோடிகளையும்‌ ஈடத்‌அம்‌ ஒரு 
சக்தியுள்ள. அதன்‌ முன்‌ உனது அதிகாரம்‌ 
எந்தமட்டு?? என்‌ அ அடக்‌ என்‌ 
புகழ்‌ பரவுறெது பார்‌ என்கிறது அவ்‌ 
“அப்பனே உன்னைவிட சூரியன்‌ கதிர்‌ எங்கும்‌ 
பரவி, உலகையே தாங்குறெஅ பார்‌? ஆனால்‌ 
அ௮அ ணில்‌ அகக்தை பேசவில்லை”, 
என்றெது அடக்கம்‌. இயற்கையின்‌ அற்புதங்‌ 
களையும்‌, கடல்‌, பலை, விண்‌, மதி, கதிர்‌, மலர்‌ 
பறவைகளின்‌ சோற்றன்களையும்‌ த்க்‌ 
இவற்றையெல்லாம்‌ இயக்கும்‌ அரு சக்தி ௨ 
டெனக்‌ காணலாம்‌. அச்து சக்தியின்‌ அற்புதம்‌ 
களை நினைத்தால்‌ மனிதனின்‌ ஆணவம்‌ தலை 
குனியும்‌. கரியும்‌ இரும்பும்‌ சேர்த்த மினுச்கு 
வைரம்‌ ம்க்‌ அஅ இயற்கை தரும்‌ 
வைரத்திற்குச்‌ சாமானமாகுமா? கோடி. மின்‌ 
சார விளக்கெரிக்காலும்‌ சூரியனுக்கு ஈடா 
குமா? நீர்க்காற்து இரண்டு பங்கு உயி ர்ச்காற்து 
ஓகு பங்றா (112 டு எவ்வள வு சேர்ச்தானும்‌ 
வான்‌ மழைச்கு ஈடுகட்ட முடியுமா? விமான 
மேறி விண்ணைத்‌ தாவ முடியுமா? படிகொண்டு 
கடலளக்கமுடியுமா? நமது ட்‌ னத்திற்கு எட்‌ 


ம்‌. 


டாத ஒரு சக்தி உலகை நடத்துறது. இதை 
அனைவரும்‌ ஒப்பியே தீர வேண்டும்‌. 


௮. ஆன்மா. 


௮ந்த௪க்‌ தி உண்டு; யோகிகள்‌ உணர்கிருர்‌ 
கள்‌, ௮க்த சக்தியையும்‌ இயக்கும்‌ ஒரு சுத்த சக்தி 
உண்டு. அதையே சாமி, கடவுள்‌, அல்லா, பிரம்மம்‌ 
என்கன்றனர்‌. வானத்தில்‌ சூரி ய ன்‌ உஜிக்கிறான்‌- 
அவன்‌ கதிர்கள்‌ ஒளி வீசுகின்றன. கடல்‌ ஆவியா 
றது; மேகங்கள்‌ உண்டாகி மழை பொழிதிறது. 
பயிர்விளைநிறது,உயிர்‌ செழிக்கிறது. பல 
தொழில்கள்‌ நடக்கின்றன. அத்தனைக்கும்‌ கார 
னம்‌ கதிரொளி, அத்தனைக்குள்‌ளும்‌ கலந்தது 
கதிரொளி. அப்படிக்‌ கலக்தும்‌ தான்‌ சனியே 
ஆகாயத்தில்‌ இருந்தபடி ய இருக்கற. அது 
போலவே சுத்த சக்தி அண்ட சேதனமாக, அறி 
வாக எங்கும்‌ பரவியுள்ளது, ஒவ்வொருவரும்‌ 
அதன்‌ கோயில்களே. ஒவ்வொருவர்‌ உள்ளத்தும்‌ 
அதுவே அன்மாவாக உள்ள து: வாழ்வின்‌ அடிப்‌ 
படை அ.அவே. நீர்‌ கடவுளை ஓப்பினலு்‌. சரி, ஓப்‌ 
பாவீட்டாலும்‌ சர்‌: மதங்க ளை பாதித்தாலும்‌ சரி, 
வீடுக்கானும்‌ சரி; உம்மிடம்‌ குடிகொண்ட ருய்கும்‌ 
உயிருக்குயிரான ஆன்மாவைப்‌ பிரியமுடி.யா அ. நீர்‌ 
அதை அறந்தானும்‌ சரி, அதியாளிட்டானும்‌ சரி; 
௮து உமது உள்ளத்தில்‌ உள்ள அ. உமத விட்டும்‌ 
குள்‌ ஒரு புதையனுள்ள அ; உமக்கே தெசியவில்லை 


மக. 


இடம்‌ பார்த்துத்‌ தோண்டினால்‌ அபப்படும்‌, உமது 
உள்ளத்தில்‌ ஒரு பரம சுகப்பொருள்‌ உள்ள ௮. 
உள்ளே ஆழ்ந்து தியானித்தால்‌ ௮௮ உணர்‌ 
வாகும்‌. இதைப்‌ பரம நாத்திகனும்‌ மனங்குவிக்‌து 
சாணலாம்‌. இப்பொருளை உள்ளே கண்டால்‌ ஓவ்‌ 
வொருவருள்ளும்‌ அம்தப்‌ பொருளே, ஓவ்வொரு 
வரும்‌ அ ந்‌ த ஆத்மாலயமே எ ன்‌ அ உணரலாம்‌, 
அப்போ அ எல்லாரிடமும்‌ பேரன்பு பிறக்கும்‌. 
ஓற்றுமை உண்டாகும்‌. எல்லாவுடலும்‌ இறைவனா 
லயமே என்னும்‌ விசுவ சேசனம்‌ (Cosmic cons 
ciousness) உண்டாகும்‌. “ஒவ்வோருள்ளத்திலம்‌ 
நான்‌ ஆத்மாவாக உள்ளேன்‌ என்கிறான்‌ 


இறைவன்‌. 


௯. உபநிஷத்தண்மை. 


அந்சு ௮ ச்மாைவ அறிக்துதான்‌ ஈமது 
பாரத மகரிஷிகள்‌ உபநிடதம்‌ பாடியிருக்கின்றனர்‌. 
மற்றப்‌ புராணங்களைப்பற்றி நமக்குச்‌ சந்தே :மிருக்‌ 
கலாம்‌. முற்றிலும்‌ சு.பஈலமின்‌ றி, பெயர்‌ புகழைய்‌ 
கூடச்‌ கருகாத மஹாத்மாக்களான மஹரிஷிகள்‌ 
அருளிய ௨ -பநிஷத்தில்‌ நமக்குச்‌ சக்சேகமில்லை. 
அவை முற்றிலும்‌ உண்மை. கடவுள்‌ ஒருவன்‌; 
எங்கும்‌ உள்ளவன்‌; ஓவ்வொருவருள்ளும்‌ அவனே 
ஆன்மா! ஒவ்வொன்றின்‌ உயி ரு! ம்‌, உண்மையும்‌ 
அவனே! உடல்கொண்டு உலாவுவோன்‌ அவனே! 
அ சுலால்‌ அனைத்‌அயிர்களும்‌, எவ்விசு வேறுபாடு 
மின்றி, அவனில்‌ ஒன்று. அவனை வேதம்‌ அது” 


௧௨. 


என்னும்‌; அன்பன்‌ அவன்‌ என்பான்‌. சாக்கன்‌ 
சக்தி என்பான்‌, சைவம்‌ மூன்றையும்‌ சம்மதிக்கும்‌. 
அக்த ஒன்றே பலவான த; அதை யறியாதவர்கள்‌ 
சண்டைபோடுகின்றனர்‌. அர்கஆத்மாவைப்‌ 
பீரி.ச.து உலகை நோக்கினால்‌ பகையும்‌ சண்டையும்‌ 
கவலையும்‌ மடமையும்‌ வலுக்கும்‌. அன்னியம்‌ எண்‌ 
ணீனால்‌ அச்சமும்‌ அயரும்‌. அவன்‌ பு ஷன்‌; 
ஜீவாத்மா. எனக்குள்ளே யுள்ள அந்தக ஆத்மாவே 
ரூரியனிலும்‌உன்ளரன்‌ உண்மையறிவாளிச்கு 
எல்லாம்‌ ஒருமயம்‌; தானான ஆன்மாவே அனைத்‌ 
அம்‌, இச்த ஆன்ம ஒருமையை எங்கும்‌, எல்லாரி 
டமும்‌ காணும்‌ அறிவாளிக்கு அச்சமேது, மோக 
மேது? அந்த ஆக்மாவை அறிந்தால்‌ அனை,த்தையும்‌ 
அதிந்ததாகும்‌ ஏனெனில்‌ ௮ அ பவே அறிவு; 
அஅவே அறவின்‌ எல்லை. உலகம்‌ ஆத்மமயம்‌. அர்த 
அத்மா நீ; (தத்வமசி) என்று உபநிடசம்‌ முறை 
யீடு கிற. 


எங்கும்‌ கானாப்‌, எனக்குள்‌ இன்பமரய்‌, அனைவ 
குள்ளும்‌ அ அவாய்‌, நின்று விளங்கும்‌ பரமசுகப்‌ 
பொருளான இந்த ஆன்மாவைக்‌ கசணவேண்டும்‌. 
என்‌ வீட்டில்‌ ஈவநிதிச்‌ சுரங்கத்தை வைத்துக்‌ 
மொண்டு பிச்சையெடுக்கலாமா? 


2. தத்வமஸி. 


கடவுளரசு உமக்குன்‌ உள்ளது (The Kingdom 
of God is within you), நீங்கள்‌ சுடவுளர்‌ (Ye 


க௩- 


are Gods) என்கிறார்‌ ஏசுநாதர்‌, தத்வம்‌ (௮து 
நீ, சாமி நீ) என்றது பாராத தர்மம்‌. நீர்‌ இந்தூ 
வானாலும்‌ சரி, வேறெந்த மதத்தினராயினும்‌ சரி, 
மதமற்றவராயினும்‌ சரி, கேளும்‌. சாதி மதம்‌ சாத்‌ 
இர கோத்திரங்களைப்‌ பற்றிச்‌ சுவலையில்லை, பகுத்‌ 
சுறிவோடு வரலாம்‌. வேசரிஷிகள்‌ சங்கரர்‌, இராமா 
இஜர்‌, வியாசர்‌, ஏசுநாதர்‌, சுகர்‌, ஆழ்வார்‌, நாயன்‌ 
மார்கள்‌, வள்ளலார்‌, பரமஹம்ஸர்‌, விவேகானந்தர்‌, 
சாமதிர்ச்சர்‌, மணா ரி ஷி, ௮ரவிக்கர்‌ போன்ற 
ஆத்ம ஞானிகளின்‌ அனுபவ மொழிகள்‌ பொய்‌ 
யல்ல, வேட்ஸ்‌ வொர்த்‌, .செளனில௰்‌, கார்லைல்‌, 
எமெர்ஸன்‌, விட்டென்‌ , பெர்கிலி, ஹெஜெல்‌ 
சாந்சே சோன்‌, மாக்ஸ்முல்லர்‌ போன்ற வெண்‌ 
ணறிஞர்‌ ஆத்மஞானிகள்‌. இரசு தெய்வீக ஆன்மா 
மனைவி, மச்கள்‌, செல்வம்‌ எசனிலும்‌ அருமை 
யான. அனைத்தினும்‌ ௮௮ ஈமக்கு செருங்கி யுள்‌ 
ளஅ. அஅ நாமே; நாமே அது. ஒவ்வொருவரும்‌ 
இந்த ஆத்மாவையே அருமையாக வழிபடவேண 
டும்‌, உயிர்‌ ௮ சன்‌ உடல்‌; ஓளி அதன்‌ வடிவு; 
உண்மை அதன்‌ குறிப்பு; ௮௮ எங்கு முள்ள: 
என்‌ உள்ளத்தில்‌ உள்ளத அத ஆன்மா, ௮௮ 
இத.பக்கனல்‌' என்று உபநிடதம்‌ முறையிடுறெது. 
இர்த ஆன்மாவை அப்பர்‌ உள்ளமே என்றார்‌. 


ம்க, ஒருமைப்பாடு. ' 


மனங்கள்‌ பல, மதங்கள்‌ பல, மனிகர்‌ பல; 
அனைவருள்ளும்‌ ஆன்‌ மர ஒன்ற. கதிகள்‌ பல; 


5௫. 


ஈடல்‌ ஒன்ற. படித்துறைகள்‌ பல; குளம்‌ ஒன்று, 
முரவ்பன்‌ பல? தோட்டம்‌ ஒன்று. இளை கள்‌ பல, 
ரர்‌ ஒன்று; கட்ச்‌ இரங்கள்‌ பல, ஆகாயம்‌ ஒன்று, 
இவ்வாறு சுற்றிலுமுள்ள இய ற்‌ பொருள்களை 
கோச்கினால்‌, பலவாசக்‌ சாண்பது ஒன்றில்‌ ஆதாரப்‌ 
பட்டிருக்கும்‌. கஇர்கள்‌ பல; சுதி சவ ன்‌ ஒன்று. 
அஅபோல உடல்சள்‌ பல, உள்ளான்மா ஒன்று. 
அதுவே விசரில்‌ வீரம்‌, ௮ றிஞரில்‌ அறிவு, 
காதலரில்‌ காதல்‌, சித்தரில்‌ சத்‌ தி; அதுவே 
வாழ்வின்‌ ஊற்று; எல்ல ஈருள்ளும்‌ அதஅவே 
இருது இயங்குவதால்‌, அஅ பவே ஒற்று 
மைக்கு அடிப்படை. மனங்குவிக்‌ த, உள்ளத்‌ 
தில்‌ ஊன்றி தியானித்த, வயோடகள்‌ ஆன்‌ 
மாவை அடை கின்றனர்‌. எல்லாரும்‌ அதை 
அடையவேண்டும்‌. மூச்‌ சு இயல்பாயிருப்பது 
போல ஆன்ம வுணர்வு்‌ இயல்பாக வேண்டும்‌. 
உள்ளே கண்டால்‌ உலகில்‌ அதுவே. அப்போது 
சர திம க வேறுபாடின்றி ௮ன்பசோடி.களை 
ஓருகுலமாக 4 காணலாம்‌. உள்ளும்புறமும்‌ 
அதையடைகச்து, உலகமே ஆன்மாலயமாகவும்‌ 
மார்தரெல்லாம்‌ அத்யாத்ம சித்தராகவும்‌ 
வாழும்‌ வழியை, இன்பமாலை வீளக்குறெஅ. 


2௨. சுத்தான்ம சித்தி. 


ஆன்மா சுத்தம்‌. எல்லா மாதங்களும்‌ சுத்த 
நிலையையே முடிவர கச்‌ கொண்டன. ஆன்‌ 


௧௫. 


மாவை அடைதற்கு ௬ த.தே வழி. மனம்‌ 
மாசற்ற கண்ணாடிபோலானால்‌ அதில்‌ ஆன்மா 
நிலவும்‌ . ஆத்மசித் திக்குப்‌ பல ஸாதனங்கள்‌ 
உண்டு, சிலர்‌ கடுக்கவ விரதங்களால்‌ அடைவர்‌, 
சிலர்‌ காணும்‌ உலகை “அல்ல? என்னு ஒஅக்கி 
“நானா? என விசாரித்த “கான்‌ ஆன்மா” என்ற 
முடிவிற்கு வருவர்‌. சிலர்‌ பேரன்பால்‌ கடவுட்‌ 
கலப்‌ பெய்துவர்‌. எல்லாப்‌ பாசைகளுக்கும்‌, 

மதங்களுக்கும்‌ அடிப்படையான கொள்கை 
கள்‌ இல உண்டு. அவை மனோவாக்கு்‌ சாய 
சுத்திக்காக ஏற்பட்டன. அன்பு, ௨ உறுதி, மேய்‌ 
யறிவு; உட்களிப்பு, ைதைரீயம்‌ , கற்பு, ஸம 
நோக்க; -இவை மனத்தைச்‌ சுக்தமாக்கூர்‌, 
ஆசைவெறி-வஞ்சம்‌-பொருமையத்த பொய்‌ 
யுரை, விண்பேச்சின்மை, பெளனம்‌--இ பவை 
வால்கு. சுத்தம்‌ கரும்‌. ஒரு யோக்கிய ரன 
பால்‌ பிழைத்தல்‌, கேர்மை, அருட்பணி, 

உடனுறுதி, ஈல்ஓுணவு, தாயவுடை- மூக 

யன தேக சுத்தமாகும்‌. இவ்வாறு முத்‌ 

தூய்மை பெற்றவர்‌ சுத்த பனமெொய்துவர்‌. விச்‌ 
சிலும்‌ பூச்சிலும்‌ ப்பத்‌ அக்‌ அன்‌ 
பும்‌ தூய்மையும்‌ அனைத்திலும்‌ க்‌ த்து 
மனதால்‌ ஆசையாணவ ந்த்‌ ஊாசுளினின்‌.மு 
௪தக்இரம்‌ பெறலாம்‌. இத்தச்‌ சுதக்திரத்தால்‌ 
“நான்‌ ஆன்மா; வான ்ு்‌ பச்தமில்லை; ஆன்மா 
என்னுள்‌ உள்ள கடவுள்‌” என்னும்‌ அறிவு பிறக்‌ 
கும்‌, இவ்வறிவால்‌ ஆத்ம பதிவும்‌ உண்டா 
கும்‌. அதனால்‌ “கான்‌ ஆத்மா; உலகில்‌ உலாவும்‌ 


௧௬. 


உயிர்களும்‌ ஆன்மத்‌ தொகுதியே; நான்‌ ஈட 
. மாடுங்கோயில்‌; என்னைச்‌ சுற்றியுலாவும்‌ உயிர்‌ 
களும்‌ நடமாடுங்கோயில்கள்‌” என்ற அஹ 
மாதம, சர்வாத்ம ஞானம்‌ சித்திக்கும்‌. இது 
தான்‌ சுத்தான்ம ஒருப்பாடு. இதில்‌ நிலைத்த 
ஜீவன்‌ முக்தனாக, சுத்த முக்‌ த ஸமத்வ டுத்‌ 
தனாக வாழுவதே சுத்தான்மசித்தி. அந்நிலை 
யில்‌ வெளித்தோல்‌ விகாரங்களால்‌ பனம்‌ மாறு 
படாது; சாதி, நிறம்‌, மதம்‌, நாடு, முதலிய 
வேறுபாடுகளின்‌ றி யாதும்‌ கோயில்‌, யாவரும்‌ 
ஆன்மா என்ற உயர்த்த சுத்த ஸமதர்சனமுண்‌ 
டாகும்‌. பிறகு சரதிமத விகாரங்களுக்கே இட 
ராது. 


இசக்த ஆன்ம விளக்கத்‌ துடன்‌ தம்முன்‌ ஒரு 
சக்தி உணர்வாகும்‌. ௮அவே சுத்த சக்தி ௮ல்‌ 
லஅ ஆத்ம சக்தி. அதற்கு அளவற்ற ஆற்ற 
அண்டு. நெபோலியன்‌ பீ.ரங்கிமகம்‌ வாதர்லூ 
வில்‌ (Waterloo) வீழ்ச்சி ெபெ ற்‌ ௮ ஹேலனு 
வீல்‌ சிறைப்பட்டிறக்த௮. ஏசுநாதரின்‌ அதீ 
சக்தி சலுவையேறியும்‌ சிமஞ்சிவியாக வாழுகி 
ஐ. சிவாஜியின்‌ கூரிய வாளைவிட புத்தரின்‌ 
சரக்தப்‌ புன்னகைக்கு சக்தி அதிசம்‌. சலிங்கப்‌ 
போர்விரசனான குலோத்துங்கன்‌ ஈட்டியை 
விட, வள்ளலாரின்‌ அருட்பாவிற்கு சச்தி அதி 
கம்‌. மூாவலிவால்‌ முரட்டு விலங்குகளை பானி 
தன்‌ அடச்குகிறான்‌. மூளையைவிட புத்‌ திபலர்‌ 
அதிகம்‌; அதைவிட த மபலம்‌ ஆயிரம்‌ 


௧௭. 


மடங்கு ௮ இகம்‌, இந்த சத்தான்மக்‌ காட்சி 
யும்‌, சுத்தான்ம சுதச்திரமுப்‌, ௬ த தான்ம 
ஸமத்வமும்‌ சுக்காண்ம .சச்தியும்‌, கேயமும்‌, 
சிலயோ களுக்கு மட்டுமல்ல; ஆ ண்‌ பெண்‌ 
அடங்கலுக்கும்‌ எய்‌ தவேண்டும்‌. “உலகில்‌ ஒரு 
ஆண்‌ ஒரு பெண்‌ இந்த சுத்தான்ம சக்தியின்‌ 
பத்தை இன்னும்‌ பெருவிடின்‌ எனக்கு முக்தி 
யில்லை, இன்பமில்லை. கான்‌ ஆத்ம பரிபூரணம்‌ 
பெறுவது முதல்‌ வலை; என்னைச்‌ சுற்றிலுமுள்‌ 
எவர்களுக்கு அகப்‌ பரிபூரணத்தை அளிப்பது 
இரண்டாவது கடமை என்று. ஒவ்வோருள்‌ 
ளமும்‌ உணர்க. ௬ த்‌ தான்‌ ம தர்மஸாகனம்‌ 
அனைவருக்கும்‌ பொது. அனைவருக்கும்‌ உரிமை. 


சாதிமத விகாரங்கள்‌ அதன்‌ கிட்ட வரச்கூடா. 
ம. ஹாதனம்‌. 


சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லியாயிற்அ'; 
செய்யவேண்டியதென்ன? சாதிமத வேறுபாடு 
களை மனத்தினின்றும்‌ ஓழி. “சாதி, மதம்‌, நிறம்‌, 
நாடு என்ற வேறுபாடு எனக்கில்லை; நான்‌ ௪த்‌ 
தான்மா” என்று எப்போதும்‌ சுது. இவ்வ 
டல்‌ அர்த சுத்தான் மாவின்‌ மாளிகை, 
கோயில்‌, எனக்கருது. தாரி அழுச்கு தியரி 
தனையின்றிக்‌ கோயில்‌ புகுவதுபோல இக்கு 
ஆத்மாலயத்தில்‌ மனமாயம்‌, மட்மையிருள்‌, 
சினவெறி, மோகப்பேய்‌, சயஈலம்‌ புகாமல்‌ 
சவனமாயிரு, உள்ளே ஆத்மராஜன்‌ 


௧௮. 


உள்ளான்‌. எத்த நினைப்பு உள்ளே புகுக்தா 
அம்‌, “நீ யார்‌? நண்பனா, பகைவனா 2 என்று 
கேள்‌; திய எண்ணமானால்‌ திருப்பி விரட்டு. 
நல்லதானால்‌ உள்ளே வரட்டும்‌. கண்ணுக்‌ 

இமைகாவல்‌; தனக்கு அறிவே காவல்‌. ௮ 

காலை எழுத்து தேகசுத்தி செய்தகொண்டு, 
குளித்துத்‌ துவைத்து உடுத்தி, பரிசுத்தமாக, 
எக்கவலையுமின்‌ றி, ஒரு தூய சனியறழையில்‌ அல்‌ 
லஅ இயற்கையழகின்‌ முன்‌ பத்மாஸனத்தில்‌ 
உட்காரு. தலை, கழுத்த, மார்பு, கேசாயிருக்‌ 
கட்டும்‌. உலகம்‌ முழுதையும்‌ ஒரு கோயிலாக 
பாவித்துக்கொள்‌. சூரியன்‌ அக்சோயில்‌ 
விளக்கென்று நினை. உன்‌ உள்ளம்‌ ௮ஃகோ 
யிற்‌ சத்நிதி யென்று ௧௫௮. அத்த சந்நிதி 
யில்‌ ஓளிவடிவாக ஒரு சக்தி சனலுவகாச 
தியானி. அது மான விகாரம்‌, இன விசாரம்‌ 
அற்ற பரிசுத்தமான பொருள்‌. ௮ வ 
கான்‌; ௮துவே என இஷ்டதேவதை; அஅ 
சுத்தம்‌; அதன்‌ வடிவு சக்திக்கனல்‌ என்று 
தியானி, பத்த தொர்தங்கள்‌ எனஃகில்லை; 
கான்‌ இத்த அத்தன்‌, சுதச்திரன்‌, ஆத்பஸமத்‌ 
வன்‌ என்று இத்தி. மனத்தை வெளீயே 
சிதறவிடாதே. எண்ணங்கள்‌ அலைலவீசு ம்‌; 
உறுதியைச்‌ சச்திக்ழெக்கும்‌. பேய்க்குரங்கு 
போல மனம்‌ அள்ளும்‌; அசையாத. 
இதெல்லாம்‌ உனக்குப்‌ புறம்பே ஈடப்பது ; 
உனச்ஞுச்சம்பர்தமில்லை என்று உறுதியாயிரு; 
உள்ளத்தையே பார்‌. அதைரியப்படாதே. 


௧௯. 


நாளடைவில்‌ பனம்‌ நிலைக்கும்‌ ; புயல்‌ அடங்கும்‌. 
ஒரு ௮ைம தி பிறக்கும்‌. அறிவு சனலும்‌. 
வருஷக்‌ சணக்காக யோகிகள்‌ தவஞ்செய்து 
இக்க சுத்தான்பசித்தி பெறுகின்றனர்‌. இன்‌ 
னும்‌ எனகு வரவில்லையே என்று அதைரியப்‌ 
படாதே. தினம்‌ இவ்வாறு காலை அரைமணி 
நேரம்‌. அச்தியில்‌ அதேமாதிரி பரிசுத்தமாக 
அரைமணி கேரம்‌ தியானி. அப்போதுவேறு 
வேலை, சிதை வேண்டாம்‌. தூய அன்பர்‌ 
பலர்‌ கூடி இவ்வாறு தியானிக்கலாம்‌. இல்‌ 
லறத்தார்‌ தங்கள்‌ பானைவி மக்களுடன்‌ தியா 
ணித்தல்‌ நல்லது. பானைவி கணவனை இவாம்ஸ 
மாகக்‌ காணுக: கணவன்‌ மனைவியை சக்தியாசக்‌ 
காணுக. குழக்தைகளை முருகன்‌, கண்ணன்‌, 
வள்ளி, திருமகளாசக்‌ காண்க. காளடைவில்‌ 
மான விகாரங்களும்‌ விகற்பங்சளும்‌ ஓழிர்‌.த, 
தாய சிக்கனையும்‌, ஆன்மவுறவும்‌ ஆன்‌ மச்சலப்‌ 
பும்‌ உண்டாகும்‌. இதைப்பற்றிய சாதனங்க 
ளெல்லாம்‌ யோகசித்தியிற்‌ காண்க. 


௧௪. தியான மந்திரம்‌. 


மதோபதேசங்களைாவிட இச்சு தியானம்‌ 
ஆயிரம்‌ மடங்கு மேல்‌. இக்க ஓரு மணிநேரம்‌ 
உளங்‌ குவிக்திருக்து மீதி நேரத்தில்‌ உனக்குரிய 
தொழிலை கவனிக்கலாம்‌. ஈரளடைவில்‌ எத்‌ 
தொழீலஃச்‌ செசெய் தானும்‌, எங்கிருக்காலும்‌ 


௨௰. 


உனஅ சித்தம்‌ ஆன்‌ மாவிலேயே நிலைக்‌ 
கொண்டு அதையே பற்றி நிற்கும்‌. பி தகு உல 
கின்‌ முக்குணப்‌ போராட்டங்கள்‌ உன்னைப்‌ 
பற்ற, உன்னுள்ளமே திரவாசகமாகும்‌; வேறு 
உபதேசங்களுக்குத்‌ தேவையிரா.. இவ்வாறு 
ஓவ்வொரு ஊரிலும்‌ அன்பர்‌ கூடி ஒரு மணி 
நேரம்‌ சுத்தான்ம தியானம்‌ செய்யவேண்டும்‌. 
ஒரு பெரிய தோட்டத்தில்‌ தியான மந்திரம்‌ 
அமைக்கவேண்டும்‌, சாதி மதவேறுபாடின் றி 
யாரும்‌ அங்குவக்தூ குளித்து, உடு த்‌ இ, கூடி. 
தியானம்‌ செய்யலாம்‌. தியா ன மக்திரத்தில்‌ 
பளிச்சென்று வெளிச்சம்‌, புதிய மலர்கள்‌ 
இவைதான்‌ இருக்கலாம்‌. வேறு படம்‌, உருவம்‌ 
வேண்டாம்‌. ௮வரவர்‌ உள்ளத்தையே கோயி 
லாசவும்‌,அதிலுள்ள சத்தான்ம சக்தியே கடவு 
ளாயும்‌ தியானிக்கவேண்டும்‌. ஆன்மக்‌ கோயி 
லின்‌ விரிவே உலகாலயம்‌ எ ன ஒவ்வொருவரும்‌ 
சருதவேண்டும்‌. இக்க ஸாதனம்‌ இயல்பானால்‌ 
மற்றப்‌ பேரின்பச்‌ செல்வங்களெல்லாம்‌ தம்மால்‌ 
வக்கெய்தும்‌. இக்க சுத்தான்ம பரி பூரணத்‌ 
இற்சே இன்பமாலை வழிசாட்டுகிற.ஐ. அன்பர்‌ 
ஓவ்வொரு வரியையும்‌ அமைதியாகச்‌ சிச்தித்த 
நிக பழுச்சப்‌ பழுக்கப்‌ பழுஅ நீங்கும்‌; உள்ளும்‌ 
புறமும்‌ ஓரேயினிப்பாம்‌! 


ஓம்‌ சத்தசக்‌த, 
சுத்தானந்த பாரதி, 


இண்பமாலே. 


எ லு 2 ட 


இன்பச்‌ சுரங்கம்‌. 


ன்மா யானென்‌ றறிவா யின்பத்‌ 
தேனா முசக்‌ செழித்திடும்‌ வாழ்வே! 
அன்பிளம்‌ பிஞ்சே, யார்வக்‌ குஞ்சே! 
இன்பப்‌ பொன்விதை யிருக்குதுன்‌ னுள்ளே. 
இதயச்‌ சுரங்கத்‌ திலங்குஅ செல்வா”, 
கிதைவற முயன்றுட்‌ புதைபொருள்‌ காணாய்‌. 
பொருளைப்‌ புதைத்தது பொய்ம்மன பெழுக்கு 
அருளைத்‌ தூண்டி யதனை யுருக்காய்‌. 
அன்புறச்‌ கடைந்தால்‌ அருளனல்‌ பிறக்கும்‌. 
அன்பக்‌ காட்டைத்‌ தாருட னெரிக்கும்‌. 10 
இ.துவ.து வெனமீ யேங்கித்‌ திரியேல்‌. 


பொதுப்பொரு ளொன்றே பொருந்துக வுள்ளே. 
உபாசனை. 


பாரெலாங்‌ கோயில்‌; பலபெயர்‌ வடிவாம்‌ 


ஆருயி ரெல்லாம்‌ ஆண்டவன்‌ மேனி. 


௨௨. 


உடலெலா மிறைவன்‌ நடமிடும்‌ கோயில்‌. 
சடபெலாஞ்‌ சித்தா காச நிறைவு. 
உள்ளதொன்றென்னும்‌ உறுதிபூண்டிருப்பாய்‌. 
ஒள்ளிய ஆன்ம வொருப்பா டுதிக்கும்‌. 
சிவனே சக்தியோ திருவளர்‌ முருகனே, 
அவனவ எவென்‌ றறிஞர்கண்‌ டடங்கிய, 20 
பொருளெலா மொன்றே; அருளினால்‌ விளங்கும்‌. 
இருளெலா மனத்தின்‌ இருவிகற்‌ பாட்டம்‌. 
உருவைப்‌ பணியினுங்‌ குருவைப்‌ பணியினும்‌, 
அருவையுன்‌ ரூணர்‌அனும்‌, ஆம்பயன்‌ ஒன்றே. 
சன்பன முருகிற்‌ பொன்பன மாகும்‌. 
பொன்மன மாயிற்‌ பொன்னுட லாகும்‌. 

புருவ பத்தியிற்‌ பொலிபூஞ்‌ சுடரை 

முருக னென்றனர்‌ முத்தமிழ்ப்‌ புலவர்‌. 
குண்டலிக்‌ கனலே குமுறும்‌ வடிவேல்‌. 
மாண்டிரு ளாணைவை மாயமே யரக்கன்‌. ௨0 
இதயச்‌ குகைக்குள்‌ இலங்குவான்‌ குகனே. 


உதயச்‌ சதிர்போல்‌ ஒளிருவ னாங்கே. 
அழிவறுமான்மா. 


அழிவது நீலைப்பதி யாதென வாராய்‌; 
அழிவை விலக்கக்‌ தெளிவைப்‌ பற்றிநில்‌. 
இதப்பதர்‌ பிறப்பதும்‌ இவ்வுடல்‌ வினையே. 
இறப்பதும்‌ பிறப்பதும்‌ இருவினைத்‌ தீர்வை. 
இருவினை விலதிற்‌ சருக்கணக்‌ சொழியும்‌, 
திருவினை மூயன்றால்‌ தீவினை இரும்‌. 
இஃவுட லெதனால்‌ இயங்குவ தாமோ, 


௨௩, 


அவ்வரும்‌ பொருளே யான்மா வென்பர்‌, 40 
யாக்கைச்‌ சட்டை யணிந்தவ்‌ வொன்றே 
பார்க்கப்‌ பலவாய்ப்‌ பாரினி லுலவும்‌. 
பெயர்வடி. வத்தோல்‌ பிரித்‌ துளங்‌ காணின்‌ 
அயர்வினை யற்ற சுகக்கனி யொன்றாம்‌. 
உண்ணுக வதனை யுயிருள மினிக்கும்‌, 

உண்ண வுண்ணப்‌ பொன்னா முடலும்‌, 
அழிவழி யாமை யறிவறி யாமை 

பழிபழி யின்மை பயன்பய னின்மை 
யாதென வுள்ளே யாராய்ச்‌ கறிவாய்‌. 
சோதனை செய்தே தூயன கொள்வாய்‌; 50 
யாக்கைச்‌ சட்டையுள்‌ ௮ழிவறு மான்மா 
தாக்கற நிற்குஞ்‌ சாட்சியென்‌ றறிவாய்‌; 
மாதுமிவ்‌ வுலகம்‌; மாஅமில்‌ வுடலம்‌; 

மாறான்‌ பேரான்‌ மாயான்‌ அன்மா7 

வாளும்‌ இயும்‌ வலிவுறத்‌ தாக்கனும்‌, 

மாளா இஃச மன்னுயி ரான்மா. 


ஆன்ம சுதந்தீரம்‌ 


அதுதான்‌ அமுதம்‌; அழிவெனக்‌ இல்லை; 
சுதந்திரன்‌; இருவினை க்‌ கொடர்பெனக்‌ கில்லை. 
ஆசை மோகம்‌ அச்ச பெனக்கிலை, 

பாச பச்தப்‌ படசெனக்‌ கில்லை. 60 
வென்றால்‌ மகிழேன்‌; வீழ்ச்தால்‌ தளரேன்‌. 
என்னு மிறாச்தவா நின்று மிருக்கிறேன்‌. 

சாதி சமயச்‌ சழக்செனக்‌ இல்லை. 


போதினி லிதழ்கள்‌ பொருச்திய தொப்ப 


௨௫, 


உலகுயி ரெல்லாம்‌ இருவனா மிறைவன்‌ 
பொலியரு ளுடலித்‌ பொருத்திய தொகுப்பே. 
அவன் மனப்‌ படியே யாடுதிவ்‌ வாழ்க்கை; 
அவனிச்‌ சைக்கிஃ தாகுக வேள்வி, 
என்று திடமா யிருத்திடூு வானைக்‌ 
கொன்அயி ரூண்ணுவ்‌ கூற்றும்‌ நடுங்கும்‌. 70 
கூற்றை யுதைத்த சொற்றச்‌ சேவடி 
போழற்றியுன்‌ அளத்தே யாற்துது நடனம்‌. 
அதனைப்‌ பற்றி யாங்கே யமர்வாய்‌. 
௮துவேயுன்றன்‌ அமைதி நிலையம்‌. 
அள்ளித்‌ அள்ளித்‌ அடி. க்கு மனத்தை 
மெள்ளப்‌ பிடிச்துன்‌ அுள்ளத்‌ தடைப்டாய்‌, 
பெண்ணிலும்‌ பொருளிலும்‌ பேய்போ லையும்‌ 
கண்ணைச்‌ சிமிட்டி ச சறங்செனத்‌ திரியும்‌ 
வம்புசள்‌ வீலைக்கு வாரி வாரிவீண்‌ 80 
மும்பலாய்க்‌ ருவிக்குய்‌ கொடுமனக்‌ குரங்கு, 
னத்தை யடியி லீணைத்திம்‌ மனத்தைச்‌ 
சிக்கனை யற்‌. றுச்‌ செய்வன செய்வாய்‌. 
அமரர்க்கு சத்தமும்‌, அடங்யே வுள்ளமும்‌, 
கசத சத்துவத்‌ தனையது சமமும்‌, 
ஆ.அச, ள்‌ பாய்‌ தம்‌ அலைசட லிருச்கும்‌ 
அஅபோ சண்ட வமைதிப்‌ பெடுச்குர்‌, 
குறைவு ர லங்‌ குன்றென வஅதியும்‌ 
சன யப ம்‌ ஜானு 1 சப்பும்‌ 
சீரி படசெனப்‌ பரரினி லிருஃ ந்தம்‌, 
பார்சன்‌ குன்னே பத்ஞூத்‌ அறவும்‌, 90 
ர 


.. திவ்‌ சட அங்‌ சுதடுல்‌ சனலும்‌ 
வேற்றுமை 1.7 ரின்‌ 


றி வேலைசெய்‌ வதுபோல்‌, 


௨௫. 
இ௫விகற்‌ பின்றி பியன்ற அ புரிச்‌, 


வ௫பயன்‌ சுருகா வளர்பணி வேள்வி. 
உலகன்‌ இசைவசைக்‌ குட்படா தருக்கேன்‌ 
மலரில்‌ வண்டென வரமக லற்மே. 

த்ர ட்‌ 
அறிஞரை யெளிதில்‌ அறியா அலகம்‌. 
அறிஞரும்‌ உலகின்‌ அறிமுகம்‌ வேண்டார்‌. 
உன்னுள்‌ அடங்கி யுன்னைமீ இ௫க் காய்‌. 
தன்னை யறிக்தாற்‌ பின்னிட மில்லை. 100 
சானே தனக்குத்‌ தாயும்‌ பசையும்‌ 
தானே தனக்குத்‌ கருகல மெல்லாம்‌. 
உனக்கு நிசா னுண்மையா யிழுக்கால்‌, 
மனக்கி லேசம்‌ மாய்வழி ய தவே. 


வாழ்வுநேறி. 


அடுச்தல்‌ பொருக்தல்‌ அனச்தல்‌ அளவுடன்‌ 
தட௫க்த மேற்கொள்‌; மட௫ச்தனு வாகும்‌. 
பரித்திக்‌ கினிய பாத்தூண்‌ விரும்பு. 
ஈசைவாய்ப்‌ பட்ட ஈச்சுத்‌ தினி 
ரோய்தரும்‌; மேனி நடங்கா திருக்சத்‌ 

ரய்‌, 3 அடங்கா திருச்ச, 
தூய நினைப்பும்‌, சொண்டொடு தொண்டர்‌ 110 
மேயமும்‌, ஈல்ல நிறைமுறை வாழ்வும்‌, 
ஏயதோர்‌ பயிற்சியும்‌ இசைக்தவா றியற்முய்‌. 
சண்மயக்‌ காலே கருத்து மயங்கிப்‌ 
பெண்ணான்‌ பேதம்‌ பிறக்தது சாணுய்‌, 
ஆனைச்‌ சிவமாய்‌, அரிவையைச்‌ சிவையாய்‌, 
மாறக்‌ கருதாய்‌; மாசறு மெண்ணம்‌, 


உள்‌, 


இனைபிரி யாமல்‌ இறைவ னருளாம்‌ 
உணர்வொடு வாழலே யோகம தாகும்‌. 
உள்ளுணர்‌ வாலே யோகக்‌ சனல்வளர்‌. 
வெள்ளமா யின்பம்‌ விரிக்துனைச்‌ சூழும்‌. 120 
தனித்திரு; விழித்‌ திரு; தான்றன தற்றிறா; 
மனத்தின்‌ மாய மயக்குக ளொழியும்‌. 

அத்தம்‌ பாரா தசத்தனைப்‌ பாடு. 

சுற்றம்‌ பாராச்‌ சழிமுளைப்‌ பாரு. 

புருவ நடூவே பொருச்தப்‌ பாடு. 

இருத யத்தில்‌ இருச்துனைப்‌ பா௫; 

பொ நிவாய்ப்‌ படாத தன்‌ ன திவாயிருர்‌ த ப 
நி சறைபெறுச்‌ தய நித்தியா னக்தம்‌) 

கால தேசக்‌ கட்டுகள்‌ பற்றா. 

ஆலய மூலகரம்‌/ ஆடலே வாழ்வாம்‌! 120 
இறைவனுக்‌ ஒத்த நிறையன்‌ புபிரை 

இறைவ னழுளே யின்புற ஈடத் தும்‌, 

ர்‌ ஈமக்துளக்‌ காதலால்‌ ஈரறக்‌ கலச்து, 

வாய்ச்தரறா ளின்பம்‌ வாழிய வெல்லாம்‌. 


if 


அவவ, 


ர்‌ தன்னைக்‌ கடவுளுக்கு நிவேதித்து: 


இன்பமாலை. 
ட்ட டல இ: பதப்‌ க 


2 


அனுபவம்‌. 


ஏட்டுச்‌ சோறு வாட்டர்‌ தணிக்குமோ? 185 

வாட்டர்‌ தணிப்பது வாரியுண்‌ முதம்‌. 

படத்தி லெழுதிய பலாக்கனி யினிக்குமோ? 

நடத்தை யின்றிப்‌ படித்தது பயனா? 

காசி யென்றாற்‌ கங்கை பொங்குமோ? 

பேசிப்‌ பே௫ப்‌ பெரும்பசி தீருமோ? 140 

உரையை விழுங்கி, யுலம்பறு மனத்தில்‌; 

கரைய மோனக்‌ கடலிலம்‌ மனத்தை 

ஆம்த்திடி ங்கே யசப்படு முத்து, 

காழ்த்திடு மாசை விழ்த்‌ இடு முன்னை. 

ஓடாப்‌ புலனும்‌, தேடா மகிழ்வும்‌, 

ஆடா விளக்குபோல்‌ அமர்ந்தெரி யறிவும்‌, 
காடா வுறுதியும்‌, வீடா வுறவும்‌, 

நாடா யுன்னுட்‌ கூடா யுன்னை! 


பலவாம்‌ உல்கு. 


சுற்றிலுங்‌ காணாய்‌ சற்றுல கத்தைச்‌ 
சற்றுநீ தனியே சார்ந்து நினைப்பாய்‌: 150 


&. 
௨: உறக்கமேன்‌? 


ஞான நூல்களும்‌, நீதிநூல்களும்‌, உபசே 
சங்களும்‌, உபதேசியார்களும்‌ எண்ணமுடியா. 
எல்லாம்‌ கும்பகர்ணனுக்கு அலாரம்‌ வைத்த: 
கதையாயின. மனித சமுதாயம்‌ இன்னும்‌, 
இருளில்‌ உறங்குகிற அ. சமயம்‌, இளைச்சமயம்‌, 
குட்டிச்சமயம்‌ ஒவ்வொன்றிற்கும்‌, சாமி, 
மடம்‌, கோயில்‌, கொள்கை, குறி, செயல்‌, பரி 
பரஷை, சாத்திரம்‌ வெவ்வேறு. ஒவ்வொன்‌ நிற்‌ 
கும்‌ மோட்சம்‌ வேறு. இருக்கட்டும்‌; உலகம்‌ 
பலவிதம்‌. அதது அததன்‌ இயல்வழி நடந்து 
அமைதியாகத்‌ தனது இலட்சியத்தை யடைக்‌ 
தாத்‌ பரவாயில்லை. ஆகாயத்தில்‌ எவ்வளவு ஈட்‌, 
௪த்திரக்‌ கூட்டங்கள்‌ உள்ளன! பேச்சு மூச்‌ 
சின்றி அமைதியாகத்‌ தாது கடமையைக்‌ 
காத்துக்‌ சாலைக்‌ கோயிலை சோக்‌ யாத்திரை 
செய்யவில்லையா? மனிதன்‌ மட்டும்‌ கடவுள்பெய 
சால்‌ இப்படியேன்‌ வாயாலும்‌, கையாலும்‌, 
வாளாலும்‌ சண்டைபோட்டுத்‌ தற்கொலை 
புரிக்து சொள்ளுோன்‌? 


௩. சண்டைவேண்டாம்‌. 
சவுடன்‌ ஓன்‌.) கட்டு பல: தர்மம்‌ ஒன்‌.அ; 


தர்ச்சம்‌ பல. வாய்மை ஓன்று; வாக்குவாதம்‌ 
பல. சைவம்‌, வேதாந்தம்‌, சாக்தம்‌, சமணம்‌, 


௩... 


பெளத்தம்‌, ஜரதுஷ்ட்ரம்‌, யூதம்‌, கிறிஸ்‌ தவம்‌, 
இஸ்லாம்‌, எல்லாம்‌ எதை தேரக்குகின்றன? 
இன்பத்தை! அருட்‌ புலவர்‌ இன்பத்திற்கு 
அறவழி காட்டினர்‌; பானிதன்‌ . மதக்கோட்‌ 
டைகட்டிச்‌ சண்டைபோடுகிறான்‌. எட்டுச்‌ 
சண்டை, எழுத்துச்‌ சண்டை, சாமிச்‌ 
சண்டை, சமயச்‌ சண்டை, பூச்சுச்‌ சண்டை, 
குடுமிச்‌ சண்டை, சோத்றுச்‌ சண்டை, படச்‌ 
சண்டை, கோயிற்‌ சண்டை, திர்த்தச்‌ சண்டை, 
மோட்சத்திற்குக்‌ கூடச்‌ சண்டை-—பாராலயத்‌ 
தில்‌ ஏனிந்தச்‌ சண்டைகள்‌? கடவுள்‌ ஒருவன்‌, 
உயிர்க்குயிர்‌, ௮வனேகதி என்று எல்லாம்‌ 
பேசுகின்றன. கடவுளை ஒப்பாத மதங்கள்‌ 
“அத்மா ஒன்று; ௮அ இன்பமயம்‌; ஆசையா 
னவ மாயத்தை யொழித்தால்‌ அதை யடைந்து 
சுகம்பெறலாம்‌; எல்லாருக்கும்‌ அன்பாயிரு; 
ஒன்றையும்‌ திட்டாதே; பசைக்காதே; வெட்‌ 
டாதே, கொல்லாதே,” என்று பேசுகின்றன. 
ஈடப்பசென்ன? இத்தனை உபதேசங்களும்‌ 
சக்தைக்‌ கூச்சலுக்கு சரளிபோட்டவன்‌ கதை 
யாயினவே! ஏன்‌ இன்னும்‌ மனித சமுதாயம்‌ 
இன்பத்தைச்‌ கரணவில்லை? 


௪, அன்பமேன? 


ஒரு கதை:-- 
மக்களூரில்‌ பல பல மதத்தினர்‌; “எனது 


௪. 


சடவுளே, இன்பம்‌ அருள்வாய்‌!”என்று நீண்ட 
சாலம்‌ அவரவர்‌ கோயிலில்‌ வேண்டினர்‌. கட 
வள்‌ ஒரு மலைமீது தோன்‌ தினார்‌; நானே, இன்‌ 
பம்‌? எல்லாருக்கும்‌ இன்பச்‌ தருவேன்‌; ஒற்று 
மையாக வாருங்கள்‌! ௮ன்பாயிருங்கள்‌' என்றார்‌. 
“எல்லாருக்குமா? கானும்‌ அச்த அஞ்ஞானி 
யும்‌ சரியா? பூணல்‌ போட்ட நானும்‌ தொப்பி 
போட்ட அவனும்‌ சரியா? பன்னிரண்டு திரு 
ஈண்சாத்திய கானும்‌, அர்த மரக்கால்‌ பட்‌ 
டையும்‌ சரியா? கடவுளே உமக்குத்‌ தாரதம்‌ 
யம்‌ தெரியவேண்டாமா? கான்‌ வெளுப்பு, 
அவன்‌ கறுப்பு, இவன்‌ பழுப்பு, அதோ அவன்‌ 
மஞ்சள்‌; எப்படி ஒன்றாக முடியும்‌? என்றனர்‌ 
சரதிப்பித்தரும்‌ வர்ணமித்திரரும்‌. “அன்பிருச்‌ 
குமிடம்‌ யானிருப்பேன்‌. ஓத்தால்‌ இன்பம்‌; 
பசைத்தால்‌ துன்பம்‌. சாதிமதச்‌ செருக்குள்ள 
ட்டும்‌ இன்பம்‌ வாராது! என்று மறைத்தார்‌ 
சட.வுன்‌! 


பாருங்கள்‌, வான ம்பொழிகிற த. நிலம்‌ விளை 
றெது.  உழைப்பிருக்தால்‌ பிழைப்புண்டு; 
செழிப்புண்டு. எனினும்‌ பஞ்சம்‌, வறுமை, 
போட்டி, பொருமை, சோற்றுச்‌ சண்டைகள்‌ 
மணித ஜாதியைக்‌ சொல்லுவானேன்‌? பாம்புக்‌ 
சலியாணத்திற்குத்‌ தேரை இலைபோட்ட கதை 
வாகிறது, மனிதரின்‌ வாணிபச்‌ சூட்சி. பாகம்‌ 
உணர்க, பத்திரம்‌ எனக்கு; மரம்‌ உனக்கு, 


௫. 


> 
பாடு உனவ்கு, பண்டம்‌ எனகு. என்ற மாதிரி 


மனிதவுரிமையைப்‌ பேராசை பிடுங்கிக்‌ தின்‌ 
இறது. உதட்டிலே ஜஐயர்வாள்‌; வயிற்றிலே 
அரிவாளாயிருக்கிறது ானிதர்‌ உறவு. சபை 
பீலே சமாதானம்‌, ஈகரிலே குண்டு, பி.ரங்கி. 


பழம்‌ எனகு; நில்‌ உனல்ஞு நெல்‌ ஏ 


ஒரு சமயம்‌ பல காட்டார்கள்‌ கூடி சமா 
தான கேவகையை வேண்டினர்‌. தேவதை 
அசரிரியாசப்‌ பேசினாள்‌: “ஈல்லது,சமாதானன்‌ 
தருவேன்‌; ஆனால்‌ அவரவர்‌ அவரவர்‌ நிலத்‌ 
கைம்‌ சாத்துப்‌ பிறர்‌ பொருளுக்குப்‌ பேரா 
சைப்‌ படாதிருப்பிர்சளா? உங்கள்‌ பீ ரங்கெளைன்‌ 
சடலீல்‌ எறிவிர்சளா?  உள்ளதைக்கொண்டு 
உழைத்துப்‌ பிழைப்பீர்களா? ஒருவரை யொரு 
வர்‌ பசுற்கொள்ளை யடிக்காதிறாப்பீர்களா? 
என்று சேட்டு. “ஈல்ல சாமியடா நீ! என்‌ 
19 ரங்கயிற் கையை வைக்காதே. சுட்டுப்‌ போடு 
வேன்‌. ரொன்மேலும்‌ மண்ணும்‌ பொன்னும்‌ 
சொடுக்கால்‌ ஈல்லசைரமி. உலகை வெல்ல உள்‌ 
னல்‌ அடி.ஃகெறெது. ஆயுதங்களைக்‌ கடலிற்போடச்‌ 
சொல்லுகிராயா? எனது நிறமென்ன; முனை 
யென்ன, நாசரிகமென்ன? அச்தக்‌ காட்டு : 
மிசரண்டியுடன்‌, இக்கு அஞ்ஞானியுடன்‌, 
அதே என்னுடன்‌ போட்டி. போட்டுக்‌ கப்பல்‌ 
வியாபாரம்‌ நடத்தும்‌ அவனுடன்‌ எப்படி. 
அன்பாக வாழுவேன்‌? தேவதையே எல்லா 


௬. 


காடும்‌ எனது காடு; எல்லாரும்‌ எனது அடி 
மைகள்‌; ஆனால்‌ சமாதானப்‌ பேச்செடு; இல்‌ 
லாவிட்டால்‌ ட்ட வராதே!என்றான்‌ ஆகாச 
குண்டன்‌. “அன்பும்‌, அகமகிழ்வும்‌, மீதியுமில்‌ 
லாக இடத்தில்‌ அமைதி வாராத. இரத்தங்‌ 
சலக்கால்‌ இரக்கம்‌; இரத்தம்‌ கொதித்தால்‌ 
யுத்தம்‌, அக்கம்‌! ஒன்அபட்டால்‌ உபகாரம்‌; 
வேறுபட்டால்‌ விவகாரம்‌. பாம்புச்‌ சவுக்கால்‌ 
சிங்கத்தை யடக்கிச்‌ சவாரி செய்தாலும்‌ 
;ளையாணவத்‌ திமிர்‌ பிடித்தவன்‌, அமை 
தியாக அரசான முடியாது” என்று சமா 
தான தேவதை சென்றாள்‌! 


சாமிப்‌ பஞ்சமில்லை; சமயப்‌ பஞ்சமில்லை, 
திலப்‌ பஞ்சமில்லை. நீர்ப்பஞ்சமில்லை. மடமை 
யூர்‌ வறுமையும்‌ உலகை ஏன்‌ வாட்டுகின்றன? 
ஒன்றில்‌ கூடிவாழத்‌ செரியாததால்‌, உள்‌ 
சொற்துமை யில்லாததால்‌, தன்னலப்‌ 
பேயின்‌ தாண்டவக்‌ தால்‌, ஆசையாஸவத்‌ திமி 
ரினல்‌--மனிதன்‌ ௮ல்லற்படுகிறான்‌. 


6. தருமதேவி. 
சடவுளே உன்னைத்‌ தொழுகிறேன்‌, அழுகி 


தேன்‌; தூபம்‌ போடுகிறேன்‌, தானம்‌ செய்கி 
தேன்‌) எனது பச்சத்திலீறா; என்‌ குண்டுக்கு 


மா. 


வெற்றியளி என்ன்‌ மண்வெதியன்‌, முகத்‌ 
திலறைந்து முத்தங்கொடுப்பது போலிறுச்‌ 
இறத இத்தொழுகை, தலையைவெட்டி மயிர்‌ 
தானம்‌ செய்வதுபோலிருக்கிற த இக்க ஈகை, 
வழிபட்டாலும்‌ வாள்வெறி சுகிக்குமா? 
தேனில்‌ ஊறினாலும்‌ எட்டி இனிக்குமா? “பான்‌ 
னர்களே, மனிதரை . மனிதராக மதித்து 
ஆளுங்கள்‌; அறக்‌ காவலர்களாயிருங்கள்‌; ௮7 
சும்‌ செல்வமும்‌ காலநதிக்கசையிலுள்ள சளி 
மண்‌ மண்டபம்‌ என்று நினையுங்கள்‌! உள்ள 
மட்டும்‌ உண்மையாயிருங்கள்‌! உலகில்‌ அன்‌ 
பைவளராங்கள்‌!', என்கிறாள்‌ தராமதேவலி! யார்‌ 
கேட்பது? 


௬, சந்தேகம்‌. 


(என்‌ கோழியாலேதான்‌ பொழுது விடி 
இறத,” என்று தனிமனிதன்‌ அகந்தையிருள்‌ 
தம்பட்டமடிக்கறெது, முள்ளில்லாக ரோஜா 
இல்லை; சள்ளை யில்லாத சமயமில்லை, ஓவ்‌ 
வொன்றும்‌ தனக்கே மோட்சம்‌; பற்றவர்க 
ளுக்கு ஈரகம்‌ என்கிறது, சாதி மதங்கள்‌ 
பெருக்கிய இரத்த வெள்ளத்தைக்‌ கரண்பவ 
ருக்குப்‌ பல சந்தேகங்கள்‌ உண்டாகின்றன. 
கடவுள்‌ உண்டா? இருச்தால்‌ ஏன்‌ அவர்‌ 
பெயரால்‌ இத்தனை சமயச்‌ சண்டைசள்‌, போர்‌ 


௮. 


கள்‌? சாமி மதத்தை உண்டாக்கினாரா? இல்லை. 
மதம்‌,சாமியின்‌ பெயர்‌ வடிவின்மேல்‌ மனிதன்‌ 
பூசிய முலாம்‌. சாமி ஓன்றா, பலவா? பலவா 
னால்‌ எத்தச்சாமி பெரிது? ஒன்றானால்‌ பல 
சாதி சமயமேன்‌? ஏன்‌ எல்லாரும்‌ ஒரேசாமி 
யுடன்‌ கலச்து வாழக்கூடாது? மதம்‌ அவசி 
யமா? எல்லாருக்கும்‌ பொதுவான தரும 
உண்டா? மனிதன்‌ எப்படியிருக்தால்‌ ஒரு குல 
மாக வாழலாம்‌? எதனால்‌ சண்டை சச்சரவு 
கன்‌ ஓழிந்து அன்புபெருகுப்‌? சோயில்‌, 
குனம்‌, திர்த்தம்‌, கதை, புராணம்‌, வேகம்‌, 
ஆகமம்‌, சடங்குகளுக்குப்‌ பஞ்சமில்லையே! 
ஏன்‌ மனிதன்‌ இவ்வுலகில்‌ இன்பமாக வாழ 
முடிய வில்லை? என்ற கேள்விகள்‌ இயல்பாக 
உதிக்கின்றன. 


எ. அகண்ட சக்தி 


ஆணவச்‌ செருச்‌ “பார்‌ என்‌ முனைத்‌ 
திறத்தை; ஐ வால்‌ மேலே ஏறிப்‌ பேன 
கிறேன்‌ என்கிறது! “அப்பனே உனக்கு மேல்‌ 
பரக துவிரிந்த ஆசாயம்‌ உள்ளதைச்‌ 
காணாயா? உனக்குமேல்‌ பருர்தும்‌ பறக்னாம்‌? 
என்றெது அடக்கம்‌. பார்‌ கரன்‌ பூமியைக்கட்டி 
யாளரூகிழேன்‌, எனக்குமேல்‌ யார்உண்டூ?” என்‌ 


- உ ச்ச பவ 
கிறது ஆணவம்‌. “ஐயாவே ஆகாயத்தில்‌ பார்‌; 


௯. 


எண்ணமுடியாக விண்மீன்கள்‌ உள்ளன. ஓவ்‌ 
வொன்றும்‌. சூரியன்‌. அதைச்சுற்றி எத்த 
னையோ உலகங்கள்‌ உருளும்‌. அப்படிப்பட்ட 
உலகச்‌ கூட்டத்தில்‌ இவ்வுலகம்‌ ஒரு அணுவுல்‌ 
குச்‌ சமானம்‌. அர்த அணுவில்‌ ஒரு அ 

உனது அரசு. ஏன்‌ பெருமை பேசுகிழுய்‌? 
அண்டாண்ட கோடிகளையும்‌ ஈடத்தும்‌ ஒரு 
சக்தியுள்ளது. அதன்‌ முன்‌ உனது அதிகாரம்‌ 
எர்தமட்ட?' என்கிறது அடக்கம்‌. “என்‌ 
புகழ்‌ பரவுகிறது பார்‌” என்கிறது ஆணவம்‌. 
“அப்பனே உன்னைவிட சூரியன்‌ கதிர்‌ எங்கும்‌ 
பரவி, உலசையே தாங்குகிறது பார்‌? ஆனால்‌ 
அஅ உன்னைப்போல்‌ அகக்தை பேசவில்லை”, 
என்றெது அடக்கம்‌. இயற்கையின்‌ அற்புதங்‌! 
களையும்‌, கடல்‌, பாலை, விண்‌, மதி, சுதிர்‌, மலர்‌ 
பறவைகளின்‌ தோற்றங்களையும்‌ உற்றறிக்தால்‌, 
இவற்றையெல்லாம்‌ இயக்கும்‌ ஒரு சக்தி உண்‌ 
டெனச்‌ காணலாம்‌. அத்த சக்தியின்‌ அற்புதங்‌ 
களை நினைத்தால்‌ மனிதனின்‌ அணவம்‌ தலை 
குனியும்‌. கரியும்‌ இரும்பும்‌ சேர்த்து மினுக்கு 
வைரம்‌ செய்கின்றனர்‌. ௮௮ இயற்கை தரு! 
வைரத்திற்குச்‌ சாமான மாகுமா? கோடி மின்‌ 
சார விளக்கெரிச்தானும்‌ சூரியனுக்கு ஈடா 
குமா? நீர்க்காற்து இரண்டு பங்கு உயிர்ச்சாற்று 
ஓகு பங்ரு (112 0ி எவ்வளவு சேர்க்காலும்‌ 
வான்‌ மழைச்கு ஈகெட்ட முடியுமா? விமான 
மேறி விண்ணைத்‌ தாவ முடியுமா? படிகொண்டு 
கடலளக்சமுடியுமா? ஈம ௮ மனத்திற்கு எட்‌ 


ம. 


டாத ஒரு சக்தி உலகை நடத்அரிறது. இதை 
அனைவரும்‌ ஒப்பியேதீர வேண்டும்‌. 


௮. ஆன்மா. 


அந்த சக்‌ தி உண்டு; யோகிகள்‌ உணர்கீறார்‌ 
கன்‌, அத்த சக்தியையும்‌ இயக்கும்‌ ஒரு சத்த சலதி 
உண்டு. அதையே சரமி, கடவுள்‌, அல்லா, பிரம்மம்‌ 
என்கின்றனர்‌. வானத்தில்‌ சூரி ய ன்‌ உதிக்றொன்‌. 
அவன்‌ கதிர்கள்‌ ஓளி வீசுன்றன. கடல்‌ ஆவியா 
கறத; மேகங்கள்‌ உண்டாக மழை பொழிதிறது. 
பயிர்விளைறது,உயிர்‌ செழிச்சறத. பல 
தொழில்கள்‌ நடக்கின்றன. அத்தனைக்கும்‌ கார 
னம் கதிரொளி, அத்தனைக்குள்‌ ஸம்‌ கலந்தது 
கதிரொளி. அப்படிக்‌ கலந்தும்‌ தான்‌ தனியே 
ஆகாயத்தில்‌ இருந்தபடி ே ய இருக்கற. அது 
போலவே சுத்த சக்தி அகண்ட சேதனமாக, அறி 
வாக எங்கும்‌ பரவியுள்ளது, ஒவ்வொருவரும்‌ 
அதன்‌ கோயில்களே. ஒவ்வொருவர்‌ உள்ளத்தும்‌ 
அதுவே அன்மாவாக உள்ளது: வாழ்வின்‌ அடிப்‌ 
படை அதவே. மீர்‌ கடவுளை ஓப்பிஸலு!ம்‌. சரி, ஓப்‌ 
பாவிட்டா,லும்‌ சர்‌: மதங்க ளை பாதித்தாலும்‌ சரி, 
வீடுச்கானும்‌ சரி; உம்மீடம்‌ குடிகொண்டிரும்கும்‌ 
உயிருக்குயிரான ஆன்மாவைப்‌ பீரிபமுடியா அ. நீர்‌ 
அதை அதந்தானும்‌ சரி, அறியாவிட்டாலனும்‌ சரி; 
அது உமஅ உள்ளத்தில்‌ உள்ள அ, உமத வீட்டுக்‌ 
குள்‌ ஒரு புசதையலுள்ள அ; உமக்கே தெசியவில்லை£ 


மக. 


இடம்‌ பார்த்துச்‌ தோண்டினால்‌ அஎப்படும்‌, உமது 
உள்ளச்தில்‌ ஒரு பரம சுகப்பொருள்‌ உள்ள அ. 
உள்ளே ஆழ்ற்து தியானித்தால்‌ ௮ உணர்‌ 
வாகும்‌. இதைப்‌ பரம நாத்திகனும்‌ மனங்குவிந்‌து 
சாணலாம்‌. இப்பொருளை உள்ளே கண்டால்‌ ஓவ்‌ 
வொருவருள்ளும்‌ அந்தப்‌ பொருளே, ஓவ்வொரு 
வரும்‌ அ! ந்த ஆத்மாலயமே சன அ உணரலாம்‌, 
அப்போது எல்லாரிடமும்‌ பேரன்பு பிறக்கும்‌. 
ஓற்றுமை உண்டாகும்‌. எல்லாவுடலும்‌ இறைவனா 
லயமே என்னும்‌ விசுவ சேசனம்‌ (Cosi 00118 
0101181688) உண்டாகும்‌. “ஓவ்வோருள்ளத்திஓம்‌ 
நான்‌ ௮த்்‌மாவாகஉள்‌ ளேன்‌ : என்றோன்‌ 
இறைவன்‌. 


௯. உபநிஷத்தண்மை. 

அர்சு ஆத்மா வ அறிந்துதான்‌ நமது 
பாரத மகரிஷிகள்‌ உபகிடதம்‌ பாடியிருக்கின்றனர்‌. 
மற்றப்‌ புராணங்களைப்பற்றி நமக்குச்‌ சந்தே :மிருக்‌ 
கலாம்‌. முற்றிலும்‌ சு.பஈலமின்றி, பெயர்‌ புகழைய்‌ 
கூடச்‌ கருகாத மஹாத்மாக்களான மஹரிஷிகள்‌ 
அருளிய உபநிஷத்தில்‌ ஈமக்குச்‌ சந்தேகமில்லை 
அவை முற்றிலும்‌ உண்மை. கடவு ள்‌ ஒருவன்‌; 
எங்கும்‌ உள்ளவன்‌; ஓவ்வொருவருள்ளும்‌ அவனே 
ஆன்மா! ஒவ்வொன்றின்‌ உயி ரு ம்‌, உண்மையும்‌ 
அவனே! உடல்கொண்டு உலாவுவோன்‌ அவனே! 
ஆசுலால்‌ அனைத்‌ துயிர்களும்‌, எவ்விசு வேறுபாடு 
மின்றி, அவனில்‌ ஒன்று. அவனை வேதம்‌ “அது” 


௧௨. 


என்‌ இம்‌? அன்பன்‌ ௮வ ன்‌ என்பான்‌. சாக்சன்‌ 
கத்‌ என்பான்‌, சைவம்‌ மூன்றையும்‌ சம்மதிக்கும்‌, 
அக்க ஒன்றே பலவான; அதை யறியாதவர்கள்‌ 
ண்ண போதனா. அக்கஆத்மரவைப்‌ 
பீரிச்து உலகை தோக்கனால்‌ பகையும்‌ சண்டையும்‌ 
கவலையும்‌ மடமையும்‌ வலுக்கும்‌. அன்னியம்‌ எண்‌ 
ணீனால்‌ அச்சமும்‌ அயரும்‌. அவன்‌ புருஷன்‌; 
ஜீவாத்மா. எனக்குள்ளே யுள்ள அக்கு ஆக்மாவே 
சூரியனிலும்‌ உள்ளசன்‌ உண்மைய திவாளிச்கு 
எல்லாம்‌ ஒருமயம்‌; தானான ஆன்மாவே அனைத்‌ 
அம்‌, இச்த ஆன்ம ஒருமையை எங்கும்‌, ல்‌ 
Ea சாணம்‌ ௮திவாளிக்கு அச்சமேது, மோக 
மேது? அந்த ஆஃக்மாவை அறிந்தால்‌ அனை த்தையும்‌ 
அறிக்ததாகும்‌ ஏனெனில்‌ ௮ அ பவே அறிவு; 
அஅவே அறிவின்‌ எல்லை. உலகம்‌ ஆச்மமயம்‌. அர்த 
அச்மா கி; (தத்வமசி) என்று உபநிடதம்‌ முறை 
ய்டு றது. 


எங்கும்‌ தானாப்‌, எனக்குள்‌ இன்பமரய்‌, அனைவ 

ருள்ளும்‌ அஅவாய்‌, நின்று விளங்கும்‌ பரமசுகப்‌ 
பொருளான இச்சு ஆன்மாவைல்‌ காணவேண்டும்‌. 
என்‌ விட்டில்‌ கவமிிச்‌ சுரங்கத்தை வைத்துக்‌ 
மொண்டு பீச்சையெடுக்கலாமா? 


2. தத்வமஸி. 


சுடவுள ரசு உமக்குள்‌ உள்ளது (The Kingdom 
of God is within you), நீங்கள்‌ சடவுளர்‌ (Ye 


க” 


வ Gods) என்கிறார்‌ ஏசுநாதர்‌, தத்வமசி (௮.து 
நீ, சாமி நீ) என்கிறது பாத தர்மம்‌. நீர்‌ இர்து 
வானாலும்‌ சரி, வேறெந்த மதத்தினராயினும்‌ சரி, 
மதமற்றவசாயினும்‌ சமி, கேளும்‌. சாதி மதம்‌ சாத்‌ 
இர கோத்திரங்களைப்‌ பற்றிக்‌ சுவலையில்லே, பகுத்‌ 
சுறிவோடு வரலாம்‌. வேசரிஷிகள்‌ சங்கரர்‌, இராமா 
இஜர்‌, வியாசர்‌, ஏசுநாதர்‌, ௬௧ர்‌, ஆழ்வார்‌, நாயன்‌ 
மார்கள்‌, வள்ளலார்‌, பரமஹம்ஸர்‌, விவேகானந்தர்‌, 
சாமதிர்ச்கர்‌, ரமண ரிஷி, அரவிந்தர்‌ போன்ற 
ஆத்ம ஞானிகளின்‌ அனுபவ மொழிகள்‌ பொய்‌ 
யல்ல. வேட்ஸ்‌ வொர்த்‌, .செளனிய்‌, கார்லைல்‌, 
எமெர்ஸன்‌, விட்‌ மென்‌ , பெர்கிலி, ஹெஜெல்‌ 
சாந்தே தோஸன்‌, மாக்ஸ்முல்லர்‌ போன்ற வெண்‌ 
ணறிஞர்‌ ஆத்மஞானிகள்‌. இக்கு செய்வீக ஆன்மா 
மனைவி, மர்கள்‌, செல்வம்‌ எசனிலும்‌ அருமை 
யான அ. அனைத்தினும்‌ ௮௮ ஈமக்கு நெருங்க யுள்‌ 
ளஅ. அஅ நாமே; நாமே ௮௮. ஒவ்வொருவரும்‌ 
இச்சு ஆத்மாவையே அருமையாக வழிபடவேண 
டும்‌, உயிர்‌ ௮ சுன்‌ உடல்‌ ; ஓளி அதன்‌ வடிவு; 
உண்மை அதன்‌ குதிப்பு; ௮௮ எங்கு முள்ள: 
என்‌ உள்ளத்தில்‌ உள்ளத ௮௮ ஆன்மா, அஅ 
இதயங்கலால்‌' என்று உபநிடதம்‌ முறையிடு து. 
இர்த ஆன்மாவை அப்பர்‌ உள்ளமே என்றார்‌. 


மக, ஒருமைப்பாடு. 


மனங்கள்‌ பல, மதங்கள்‌ பல, மனி கர்‌ பல; 
னைவருள்ளும்‌ ஆன்மா ஒன்னு. நதிகள்‌ பல; 


5௪. 


ரீட்ஸ்‌ இன்‌. 77. படித்துறைகள்‌ க குளம்‌ இன்று, 
மாரள்ரன்‌ பல) தோட்டம்‌ ஒன்று. ன கள்‌ பல, 
பார்ம்‌ ன ்‌ ஈட்சிரங்கள்‌ பல, ஆகாயம்‌ ஒன்று, 
இவ்வாறு சுற்றிலு முள்ள இயற பொருள்களை 
ரோ்கனால்‌ ; பலவாசக்‌ காண்பன ஒன்றில்‌ ஆதாரப்‌ 
பட்டிருக்கு ட கதிர்கள்‌ பல; ச தி ர வன்‌ ஒன்று. 
௮௮2 போல உடல்கள்‌ பல), ௨ தல ஒன்ற. 
அதுவே விரரில்‌ வீரர்‌, ௮ றிஞரில்‌ அறிவு, 
சாதலரில்‌ காதல்‌, சித்தரில்‌ சத்‌ தி; அதுவே 
வாழ்வின்‌ ஊற்று; எல்லாருள்‌ ளும்‌ அதுவே 
இருக்கு இயங்குவதால்‌, ௮ மேவ ஒற்று 
மைச்‌ கு அடிப்படை. மனங்குவி ந்து, உளளத 
தில்‌ ஊன்றி தியானித்அ, மேயோகிகள்‌ ஆன்‌ 
மாவை அடை 1 ன்றனர்‌. எல்லாரும்‌ அதை 
அடையவேண்டும்‌. மூ ச்சு இயல்பாயிரு/ப்பு 
போல ஆன்ம அவம்‌ இ இயல்பாக வேண்டும்‌. 
உள்ளே கண்டால்‌ உலகில்‌ அதுவே. அப்போது 
சாதிமத வேறுபாடின்றி ஆன்மகோடி.க 
ஊுகுலமரகஃ காணலாம்‌. உள்ளும்புறமும்‌ 
அதையடைச்து, உலகமே ஆன்‌ மாலயமாகவும்‌ 
மாக்தரெல்லாம்‌ அத்யாத்ம சத்தாகவும்‌ 
வாழும்‌ வழியை, இன்பமாலை விளக்குநறெது. 


2௨. சுத்தான்ம சித்தி. 


ஆன்மா சுத்தம்‌, எல்லா மதங்களும்‌ சுத்த 
நிலையையே முடிவாகக்‌ கொண்டன ஆன்‌ 


௧௫. 


மாவை அடைதற்கு சு த.தே பவழி. மனம்‌ 
மாசற்ற கண்ணாடிபோலானால்‌ அதில்‌ ஆன்மா 
நிலவும்‌ , ஆத்மசித் திக்குப்‌ பல ஸாதனங்கள்‌ 
உண்டு, இலர்‌ கடுந்தவ விரதங்களால்‌ அடைவர்‌, 
இலர்‌ காணும்‌ உலகை “அல்ல? என்று ஒதுக்கி 
கானூர்‌” என விசாரித்து “நான்‌ ஆன்மா' என்ற 
முடிவிற்கு வருவர்‌. சிலர்‌ பேரன்பால்‌ கடவுட்‌ 
கலப்‌ பெய்துவர்‌. எல்லாப்‌ பாதைகளுக்கும்‌,; 
மதங்களுக்கும்‌ அடிப்படையான கொள்சை 
கள்‌ லெ உண்டு. அவை மனேவாக்குக்‌ காய 
சத்திக்காக ஏற்பட்டன. அன்பு; உறுதி, மேய்‌ 
யறிவு, உட்களிப்பு, ) தரீயம்‌, கற்பு, ஸம 
நோக்க;--இவை மனத்தைச்‌ சத்தமாக்கு!்‌, 
அசைவெறி-வஞ்சம்‌-பொருமையத்த பொய்‌ 
யுளை, விண்பேச்சின்மை, பெளனம்‌--இ வ 
வாக்கு ௪ த்‌ தம்‌ தரும்‌. ஒரு யோக்கிய/-ரன 
ட்‌ கம்பன்‌ பிழைத்தல்‌, நேர்மை, அருட்பணி, 
உடலுறுதி, நல்லுணவு, தூயவுடை--மு.கலி 
யன தேக சுத்தமாகும்‌. இவ்வாறு முத்‌ 
தூய்மை பெற்றவர்‌ சத்த மனமெய்அவர்‌. விச்‌ 
இலும்‌ பூச்சலும்‌ வேற்றுமையிருச்சலாம்‌. அன்‌ 
பும்‌ தூய்மையும்‌ அனைத்திலும்‌ ஒன்றே. சத்த 
மனதால்‌ அசையாணவ மாயத்தளைசளினின்‌ அ! 
சத்திரம்‌ பெறலாம்‌. இக்தச்‌ சுதற்திரக் மால்‌ 
“நான்‌ ஆன்மா; எனக்கு, பச்தமில்லை; ஆன்மா 
என்னுள்‌ உள்ள கடவுள்‌” என்னும்‌ அறிவு பிறக்‌ 
கும்‌, இவ்வறிவால்‌ ஆத்ம ஸமத்வம்‌ உண்டா 
கும்‌, அதனால்‌ (நான்‌ ஆத்மா; உலகில்‌ உலாவும்‌ 


௧௬. 


உயிர்சளும்‌ ஆன்மத்‌ தொகுதியே; கான்‌ ஈட 

. மாடுக்கோயில்‌; என்னைச்‌ சுற்றியுலாவும்‌ உயிர்‌ 
கணாம்‌ ஈடமாடுங்கோயில்கள்‌' என்ற அஹ 
மாதம, சர்வாத்மஞானம்‌ சித்திக்கும்‌. இது 
தான்‌ சுத்தான்ம ஒருப்பாடு, இதில்‌ நிலைத்து 
ஜீவன்‌ முக்தனாக, சுத்த முக்‌ த ஸமத்வ சித்‌ 
சீனாக வாழுவதே சுத்தான்மரித்தி. அந்நிலை 
யில்‌ வெளித்தோல்‌ விகாரங்களால்‌ மனம்‌ மாறு 
படாத; சாதி, நிறம்‌, மதம்‌, காடு, முதலிய 
வேறபாடுகளின்தி யாதும்‌ கோயில்‌, யாவரும்‌ 
ஆன்மா என்ற உயர்த்த சுத்த ஸமதகாசனமுண்‌ 
டாகும்‌. பிறகு சாதிமத விகாரங்களுக்கே இட 
மிரா. 


இந்த ஆன்ம விளக்கத்துடன்‌ நம்முன்‌ ஒரு 
சக்தி உணர்வாகும்‌. ௮ வே சுத்த சக்தி ௮ல்‌ 
ல௮ ஆத்ம சக்தி. ௮கத்கு அளவ நீ த ஆற்ற 
௮ண்டு. நெபோலியன்‌ பீரங்மெதம்‌ வாதா்லூ 
வில்‌ (Waterl௦௦) வீழ்ச்சி டெற் று ஹேலனு 
வீல்‌ சிறைப்பட்டிறக்தது. ஏசுநாதரின்‌ ஆதி 
சக்தி சிலுவையேறியும்‌ சிரஞ்சீவியாக வாழுகி 
றது. சிவாஜியின்‌ கூரி ய வாலைவீட்‌ புத்தரின்‌ 
சாத்தப்‌ புன்னகைக்கு சக்தி அதிசம்‌. கலிங்கப்‌ 

பார்வீரனான குலோத்துங்கன்‌ ஈட்‌ டியை 
விட, வள்ளலாரின்‌ அருட்பாவிற்கு சக்தி அதி 
கம்‌. மூளேவலிவால்‌ முரட்டு விலங்குசளை மனி 
தன்‌ ௮டககுகிருன்‌. முனையைவீட புத்திபலம்‌ 
அதிகம்‌; அதைவிடஆத்மபலம்‌ ஆயிரம்‌ 


௧௭. 


மடங்கு ௮ திக ம்‌, இந்த சுத்தான்மக்‌ காட்சி 
யும்‌, சுத்தான்ம சுதர்திரமும்‌, ௬ த்தான்ம 
ஸமத்வமும்‌ சத்தான ம சக்தியும்‌, நேயமும்‌, 
சிலயோககளுக்கு மட்டுமல்ல; ஆ ண்‌ பெண்‌ 
அடங்கலுக்கும்‌ எய்‌ வேண்டும்‌. “உலகில்‌ ஒரு 
ஆண்‌ ஒரு பெண்‌ இந்த சுத்தான்ம சக்தியின்‌ 
பத்தை இன்னும்‌ பெருவிடின்‌ எனக்கு முக்தி 
யில்லை, இன்பமில்லை. நான்‌ ஆத்ம பரிபூரணம்‌ 
பெறுவது முதல்‌ வலை; என்னைச்‌ சத்திலுமுள்‌ 
ளவர்களுக்கு அக்தப்‌ பரிபூசணத்தை அளிப்ப அ! 
இரண்டாவது கடமை, என்று ஓவ்வோருள்‌ 
ளமும்‌ உணர்க. சத்‌ தான்‌ ம கர்மஸாகனம்‌ 
அனைவருக்கும்‌ பொது. அனைவருக்கும்‌ உரிமை. 
OD 


சாதிமத விகாரங்கள்‌ அதன்‌ சிட்ட வரச்கூடா. 
௬. 
௦௩. உறா தனம்‌. 


சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லியாயிற்அ' 
செய்யவேண்டி யதென்ன? சாதிமத வேறுபாடு 
சை மனத்தினின்‌ அம்‌ ஓழி. “சாதி, மதம்‌, நிற்‌, 
நாடு என்ற வேறுபாடு எனக்கில்லை; நான்‌ சத்‌ 
தான்மா” என்று எப்போதும்‌ சரத. இவ்வு 
டல்‌ அந்த சுத்தான் மாவின்‌ மாளிகை, 
கோயில்‌, எனக்கருது. தாசி அழுச்கு தியரிச்‌ 
தனையின்றிக்‌ கோயில்‌ புகுவதுபோல இச்சு 
அத்மாலயத்தில்‌ மனமாயம்‌, மடமையிருள்‌, 
சினவெறி, மோசப்பேய்‌, சுயகலம்‌ புசாமல்‌ 
சவனமாயிரு. உள்ளே ஆத்மராஜன்‌ 


௧௮. 


உள்ளான்‌. எத்த நினைப்பு உள்ளே புகுந்தா 
௮ம்‌, “நீ யார்‌? நண்பனா, பகைவனா?? என்று 
கேள்‌; திய எண்ணமானால்‌ திருப்பி விரட்டு, 
நல்லதானால்‌ உள்ளே வரட்டும்‌. கண்ணுக்‌ 

இமைகாவல்‌; அனக்கு அறிவே காவல்‌. ௮ 

காலை எழுக்து தேகசுத்தி செய்‌ கொண்டு, 
குளித்துத்‌ துவைத்து உடுத்தி, பரிசுத்தமாக, 
எக்கவலையுமின்‌ றி, ஒரு அயதனியறையில்‌ அல்‌ 
லது இயற்கையழகினை முன்‌ பத்மாஸனத்தில்‌ 
உட்காரு. தலை, கழுத்து, மார்பு, சேராயிருக்‌ 
கட்டும்‌. உலகம்‌ முழுதையும்‌ ஒரு கோயிலாக 
பாவித்துக்கொள்‌. சூரியன்‌ அக்சோயில்‌ 
விளக்சென்று நினை. உன்‌ உள்ளம்‌ ௮ஃகோ 
மயிற்‌ சக்கிதி யென்று கருது. அத்த சந்நிதி 
யில்‌ ஓளிவடிவாக ஒரு சக்தி கனலுவகாக 
தியானி. அது மன விகாரம்‌, இன விசாரம்‌ 
அற்ற பரிசுத்தமான பொருள்‌. அஅவே 
கான்‌; அதுவே எனத இஷ்டதேவதை; ௮௮ 
சுத்தம்‌; அதன்‌ வடிவு சக்திக்கனல்‌ என்று 
தியானி. பக்த தெொர்தங்கள்‌ எனக்கில்லை? 
நரன்‌ இந்த சுத்தன்‌, சுதந்திரன்‌, ஆத்பஸமத்‌ 
வன்‌ என்று சரத. மனத்தை வெளீயே 
சிதறவிடாதே. எண்ணங்கள்‌ அலைவீசு ம்‌; 
உறுதியைச்‌ சச்திக்கமுக்கும்‌. பேய்க்குரங்கு 
போல பானம்‌ அள்ளும்‌; அசையாத. 
இதெல்லாம்‌ உனக்குப்‌ புறம்பே ஈடப்பது ; 
உனச்குச்சம்பச்தமில்லை என்று உறுதியாயிரு; 
உள்ளத்தையே பார்‌. ௮தைரியப்படாதே. 


௪௯. 


நாளடைவில்‌ மனம்‌ நிலைக்கும்‌; புயல்‌ அடங்கும்‌. 
ஒரு அமைதி பிறக்கும்‌. அறிவு கனலும்‌. 
வருஷக்‌ கணக்காக யோகிகள்‌ தவஞ்செய்து 
இத சுத்தான்பசிக்தி பெறுகின்றனர்‌. இன்‌ 
னும்‌ எனக்கு வரவில்லையே என்று அதைரியப்‌ 
படாதே. தினம்‌ இவ்வாறு காலை அரைமணி 
கேரம்‌. அச்தியில்‌ அதேமாதிரி பரிசுத்தமாக 
அரைமணி நேரம்‌ தியானி. அப்போது வேறு 
வேலை, சகதை வேண்டாம்‌. தாய அன்பர்‌ 
பலர்‌ கூடி இவ்வாறு இயானிக்கலாம்‌. இல்‌ 
௪. ச. ச. ௪. ய்‌ ட ச [அ] 
லறத்தார்‌ தங்கள்‌ மனைவி மக்களுடன்‌ தியா 
னித்தல்‌ ஈல்லது. பானைவி கணவனை சிவாம்ஸ 
மாகச்‌ காணுக: கணவன்‌ மனைவியை சக்தியாசக்‌ 
காணுக. குழக்தைகளை முருகன்‌, கண்ணன்‌, 
வள்ளி, திருமகளாகக்‌ காண்க. நாளடைவில்‌ 
மான விகாரங்களும்‌ விகற்பங்சளும்‌ ஒழிந்த, 
தூய இத்தனையும்‌, ஆன்மவுறவும்‌ ஆன்மக்கலப்‌ 
பும்‌ உண்டாகும்‌. இதைப்பற்றிய சாதனங்க 


ளெல்லாம்‌ யோகசித்தியிற்‌ காண்க. 
௧௪. தியான மந்திரம்‌. 


மதோபதேசங்களைவிட இர்த தியானம்‌ 
அயிரம்‌ மடங்கு மேல்‌. இக்த ஓரு மணிகேரம்‌ 
உளங்‌ குவீக்திருக்து மீதி நேரத்‌ தில்‌ உனக்குரிய 
தொழிலை சவனிக்கலாம்‌. நாளடைவில்‌ எத்‌ 
தொழீலச்‌ செய்தாலும்‌, எங்கறொக்தானும்‌ 


௨௰. 


உன சித்தம்‌ ஆன்‌ மாவிேலேயே நிலைக்‌ 
கொண்டு ௮தையே பற்றி நிற்கும்‌. பி ந கு உல 
கின்‌ முக்குணப்‌ போராட்டங்கள்‌ உன்னைப்‌ 
பற்ற, உன்னுள்ளமே தீநவாசகமாதம்‌; வேறு 
உபதேசங்களுக்குத்‌ தேவையிராது. இவ்வாறு 
ஓவ்வொரு ஊரிலும்‌ அன்பர்‌ கூடி ஒரு மணி 
நேரம்‌ சுத்தான்ம தியானம்‌ செய்யவேண்டும்‌, 
ஒரு பெரிய தோட்டத்தில்‌ தியான மந்திரம்‌ 
௮மைக்கவேண்டும்‌. சாதி மதவேறுபாடின்‌ நி 
யாரும்‌ அங்குவ5 து குளித்து, உடுத்‌ இ, கூடி 
தியானம்‌ செய்யலாம்‌. தியான மச்திரத்தில்‌ 
பளிச்சென்று வெளிச்சம்‌, புதிய மலர்கள்‌ 
இவைதான்‌ இருக்கலாம்‌. வேறு படம்‌, உருவம்‌ 
வேண்டாம்‌. அவரவர்‌ உள்ளத்தையே கோயி 
லாசவும்‌,அதிலுள்ள ௪த்தான்ம சக்தியே கடவு 
னரயும்‌ இயானிக்கவேண்டும்‌. ஆன்மக்‌ கோயி 
லின்‌ விரிவே உலகாலயம்‌ என ஒவ்வொருவரும்‌ 
சுருதவேண்டும்‌. இத்த ஸாதனம்‌ இயல்பானால்‌ 
மற்றப்‌ பேரின்பச்‌ செல்வங்களெல்லாம்‌ தம்மால்‌ 
வர்கெய்அம்‌. இந்த சுத்தான்ம பரி பூரணத்‌ 
திற்சே இன்பமாலை வழிசாட்டுிற ௮. அன்பர்‌ 
ஓவ்வொரு வரியையும்‌ அமைதியாகச்‌ சிக்தித்த 
இிச பழுக்கப்‌ பழுக்கப்‌ பழுது நீங்கும்‌; உள்ளும்‌ 


புறமும்‌ ஓரேயினிப்பாம்‌! 


ச ஆ 
பத ர 
ஓம்‌ சுத்தசக்தி, 


சுத்தானந்த பரரதி, 


இண்பமாலே. 
தக * 


இன்பச்‌ சுரங்கம்‌. 


ஆன்மா யானென்‌ றறிவா யின்பத்‌ 

சேனா முகக்‌ செழித் திடும்‌ வாழ்வே! 
அன்பிளம்‌ பிஞ்சே, யார்வக்‌ குஞ்சே! 

இன்பப்‌ பொன்விதை யிருக்குதுன்‌ னுள்ளே. 
இதயச்‌ சுரங்கத்‌ திலங்குது செல்வா. 
இதைவற முயன்றுட்‌ புதைபொருள்‌ காணாய்‌. 
பொருளைப்‌ புதைத்தது பொய்ம்மன மெழுக்கு 
அருளைத்‌ தூண்டி. யதனை யுருக்காய்‌. 
அன்புறக்‌ கடைந்தால்‌ அருளனல்‌ பிறக்கும்‌. 
துன்பச்‌ காட்டைத்‌ தூருட னெரிக்கும்‌. 10 
இதுவது வெனரீ யேங்கித்‌ திரியேல்‌. 


பொதுப்பொரு ளொன்றே பொருந்துக வுள்ளே. 
உபாசனை. 


பாரெலாங்‌ கோயில்‌; பலபெயர்‌ வடிவாம்‌ 


ஆருயி ரெல்லாம்‌ ஆண்டவன்‌ மேனி. 


௨௨. 


உடலெலா மிறைவன்‌ நடமிடும்‌ கோயில்‌. 
சடமெலாஞ்‌ த்தா காச நிறைவு. 
உள்ளதொன்றென்னும்‌ உறுதிபூன்டிருப்பாய்‌. 
ஒன்ளிய ஆன்ம வொருப்பா டுதிக்கும்‌. 
சிவனே சக்தியோ திருவளர்‌ முருகனே, 
௮வனவ எவென்‌ றறிஞர்கண்‌ டடங்கிய, 20 
பொருளெலா மொன்றே; அருளினால்‌ விளங்கும்‌. 
இருளெலா மனத்தின்‌ இருவிகற்‌ பாட்டம்‌. 
உருவைப்‌ பணியிலுங்‌ குருவைப்‌ பணியினும்‌, 
அருவையுள்‌ ரூணர்கனும்‌, ஆம்பயன்‌ ஒன்றே. 
கன்மன முருகிற்‌ பொன்மான மாகும்‌. 
பொன்மன மாயிற்‌ பொன்னுட லாகும்‌. 

புருவ மத்தியிற்‌ பொலிபூஞ்‌ சுடரை 

முருக னென்றனர்‌ முத்தமிழ்ப்‌ புலவர்‌. 
முண்டலிக்‌ கனலே குமுறும்‌ வடிவேல்‌. 
ஈண்டிரு ளாணவ மாயமே யரக்கன்‌. 30 
இசயக்‌ குகைக்குள்‌ இலங்குவான்‌ குகனே. 
உதயக்‌ கதிர்போல்‌ ஒளிருவ ங்கே. 


அழிவறுமான்மா. 


அழிவது நீலைப்பதி யாதென வாராய்‌; 
அழிவை விலக்கித்‌ தெளிவைப்‌ பற்றிநில்‌. 
இறப்பதும்‌ பிறப்பதும்‌ இவ்வுடல்‌ வினையே. 
இறப்ப தும்‌ பிறப்பதும்‌ இருவினைத்‌ தீர்வை. 
இருவினை விலகிற்‌ கருக்கணக்‌ சொழியும்‌, 
திருவினை மூயன்றால்‌ திவினை திரும்‌. 
இஃ்வுட லெதனால்‌ இயங்குவ தாமோ, 


௨௩. 


அவ்வரும்‌ பொருளே யான்மா வென்பர்‌, 40 
யாக்கைச்‌ சட்டை யணிர்தவ்‌ வொன்றே 
பார்க்கப்‌ பலவாய்ப்‌ பாரினி அலவும்‌., 
பெயர்வடி வத்தோல்‌ பிரித்‌ அளங்‌ காணின்‌ 
அயர்வினை யற்ற சுகக்கனி யொன்றும்‌. 
உண்ணுக வதனை யுயிருள மினிக்கும்‌. 

உண்ண வுண்ணப்‌ பொன்னா முடலும்‌, 
அழிவழி யாமை யறிவறி யாமை 

பழிபழி யின்மை பயன்பய னின்மை 
யாதென வுள்ளே யாராய்ம்‌ தறிவாய்‌. 
சோதனை செய்தே தூயன கொள்வாய்‌; 50 
யாக்சைச்‌ சட்டையுள்‌ ௮ழிவறு மான்மா 
தாக்கற நிற்குஞ்‌ சாட்சியென்‌ றறிவாய்‌; 
மாறுமிவ்‌ வுலகம்‌; மாறுமிவ்‌ வுடலம்‌; 

மாமான்‌ பேரான்‌ மாயான்‌ ஆன்மா; 

வாளும்‌ இதயும்‌ வலிவுறத்‌ தாக்கினும்‌, 

மாளா இச்சு மன்னுயி ரான்மா. 


ஆன்ம சுதந்தீரம்‌ 


அதுதான்‌ அமுதம்‌; அழிவெனக்‌ கில்லை; 
சுதந்திரன்‌; இருவினை த்‌ தொடர்பெனக்‌ கில்லை. 
ஆசை மோகம்‌ அச்ச பெனக்கிலை. 

பாச பத்த படரெனக்‌ கில்லை. 60 
வென்றால்‌ மகிழேன்‌; வீழ்க்கால்‌ ளேன்‌. 
என்று மிருத்தவா நின்று மிருக்கிறேன்‌. 

சாதி சமயச்‌ சழக்கெனக்‌ தில்லை. 

போதினி லிதழ்கள்‌ பொருஃதிய தொப்ப 


௨௪, 


உலகுயி செல்லாம்‌ ஒருவனா மிறைவன்‌ 
பொலி யரு ளுடலிற்‌ பொருக்திய தொகுப்பே, 
அவன்!ானப்‌ படியே யாடுதிவ்‌ வாழ்க்கை; 
அவனிச்‌ சைக்கில்‌ தாகுக வேள்வி, 
என்று திடமா யிருந்திடு வானைக்‌ 
சொன்றுமி ருண்ணுங்‌ கூற்றும்‌ நடுங்கும்‌. 10 
கூற்றை யுதைத்த சொற்றச்‌ சேவடி 
போற்றியுன்‌ ௮ுளக்சே யாற்றுது நடனம்‌. 
த்தியுன்‌ அளத்தே யாத்துது 
அதனைப்‌ பற்றி யாங்கே யமர்வாய்‌. 
ரூ ௯ > [a] 2 
அ அவே யுன்றன்‌ ௮மைதி நிலையம்‌. 
அள்ளித்‌ அள்ளித்‌ அடிக்கு மனத்தை 
மெள்ளப்‌ பிடித்‌ ஐன்‌ னஅுள்ளத்‌ சடைப்பாய்‌, 
பெண்ணிலும்‌ பொருளிலும்‌ பேய்போ லையும்‌ 
கண்ணைச்‌ சிமிட்டி க்‌ சறங்கெனத்‌ திரியும்‌ 


வம்புகள்‌ வீலைக்கு வாரி வாரிவிண்‌ 80 


கும்பலாய்க்‌ குவிக்க ;:்‌ கொறுமனக்‌ குரங்கு, 


னத்தை யடியி லீணேத்திம்‌ மனத்தைச்‌ 
சித்தனை யற்றுச்‌ செய்வன செய்வாய்‌. 
அடர்த்த சத்‌ சதமும்‌, அடங்கிய வுள்ளமும்‌, 
தட்ரஐ சத்கவத்‌ தளையறு சம்மும்‌, 
அறுசள்‌ பாய்கீதும்‌ அலைசட லிருக்கும்‌ 
அஃ போ எண்‌ ட வமைதிப்‌ பெடூச்‌( கும்‌, 


றைவறு நீ சற ங்‌ குன்றென ஏஅதியும்‌ 
௯ தியது வாழ்வுக்‌ த ரூவறாட்‌ சலப்பும்‌ 
230 
திமிற படசெனப்‌ பரரினி ரு, நீதம்‌, 
பார்தனக்‌ குள்ளே பந்ருத்‌ அறவும்‌, 90 
சாற்றும்‌ சடலுங்‌ சஇ௫ல்‌. சனலும்‌ 
வேற்றுமை யின்றி வேலைசெய்‌ வதுபோல்‌, 


௨௫. 


இ௫விகற்‌ பின்றி மியன்ற அ புரிச்‌, 
வ௫பயன்‌ கருதா வளர்பணி வேள்வி. 
உல௫ன்‌ இசைவசைக்‌ குட்படா தருக்கேன்‌ 
மலரில்‌ வண்டென வாமுத லறமே. 
௮றிஞசை யெளிதில்‌ அறியா அலகம்‌. 
அறிஞரும்‌ உலகின்‌ அறிமுகம்‌ வேண்டார்‌. 
உன்னுள்‌ அடங்கி யுன்னைநீ இ௫க்‌ கரம்‌. 
தன்னை யறிசக்தாற்‌ பின்னிட ரில்லை. 100 
சானே தனக்குத்‌ தனையும்‌ பகையும்‌ 
தானே தனக்குத்‌ கருகல மெல்லாம்‌. 
உனக்கு நீகா னுண்மையச யிருச்தால்‌, 
மனக்கி லேசம்‌ மாய்வழி யதுவே. 


வாழ்வுநேறி. 


அ௫க்தல்‌ பொருக்தல்‌ ௮னம்தல்‌ அளவுடன்‌ 
தடுக்க மேற்கொள்‌; மட௫ச்தது வாகும்‌. 
பசித்திக்‌ கனிய பாத்தூண்‌ விரும்பு. 
நசைவாய்ப்‌ பட்ட நச்சுத்‌ இனி 

ரோய்தகரும்‌; மேனி நுடங்கா இருக்கத்‌ 

தூய நினைப்பும்‌, தொண்டெொடு தொண்டர்‌ 110 
கேயமும்‌, ஈல்ல நிறைமுறை வாழ்வும்‌, 
ஏயதோர்‌ பயிற்சியும்‌ இசைஃகவா நியற்றுய்‌. 
சண்மயக்‌ சாலே கருத்து மயங்கிப்‌ 
பெண்ணான்‌ பேதம்‌ பிறக்கதது சாணாய்‌, 
ஆணேச்‌ சிவமாய்‌, ௮மிவையைச்‌ சிவையரய்‌, 
மாணூறக்‌ சுருதாய்‌; மாசறு மெண்ணம்‌, 


உள்‌, 


இனைபிரி யாமல்‌ இறைவ னருளாம்‌ 

உணர்வொடு வாழலே யோகம தாகும்‌. 
உள்ளுணர்‌ வாலே யோசக்‌ கனல்வளர்‌. 

வெள்ளமா யின்பம்‌ விரி க்துனைச்‌ சூழும்‌. 120 

தனித்திரு? விழி ததிரு; தான்றன தற்றிரு; 

மனத்தின்‌ மாய மயக்குக ளொழியும்‌, 

அற்றம்‌ பாரா தகத்தனைப்‌ பாடு. 

சுற்றம்‌ பாராச்‌ ௪ சழிமுளைப்‌ பாரு. 

புருவ நடுவே பொருக்‌ ச்தப்‌ பாடு. 

இருத யத்தில்‌ இருக்துனைப்‌ பாடு; 

பெர 'திவரய்ப்‌ படான்‌. னறிவாயிருக்‌ திடு) 

நிறைபெறும்‌ தூய நித்தியா னக்தம்‌; 

கால தேசக்‌ கட்டுகள்‌ பற்று. 

ஆலய முலசாம்‌! ஆடலே வாழ்வாம்‌! 120 

இறைவனுக்‌ தீத்த நிறையன்‌ புயிளை 

இறைவ னருளே யின்புற ஈடக்‌ அம்‌, 

* ஈக்அளக்‌ காதலால்‌ ஈரறக்‌ கலச்து, 

வாய்ச்தரு ளின்பம்‌ வாழிய வெல்லாம்‌. 


உ 
ர்‌ தன்னைக்‌ கடவுளுக்கு கிவேதித்‌ 


இன்பமா. த 
வன ஸ்கானு ௨ 


2 


அனுபவம்‌. 


சீ£ட்டுச சோ வாட்டர்‌ தணிக்குமோ? 185 

வாட்டர்‌ தணிப்பது வாரியுண்‌ ணழுதம்‌. 

படத்தி லெழுதிய பலாக்கனி யினிக்குமோ? 

டத்தை யின்றிப்‌ படித்தது பயனா? 

காசி யென்றாற்‌ கங்கை பொங்குமோ? 

பேசிப்‌ பேசிப்‌ பெரும்பசி தருமோ? 140 

உரையை விழுங்கி, யுலம்பறு மனத்தில்‌; 

கசையறு மோனச்‌ கடலிலம்‌ மனத்தை 

ஆழ்தச்திடி னாங்கே யகப்படு முத்து, 

காழ்த் திடு மாசை விழ்த்‌ திடு முன்னை. 

ஓடாப்‌ புலனும்‌, கேடா ம$ழ்வும்‌, 

ஆடா விளக்குபோல்‌ அமர்ந்தெரி யறிவும்‌; 
காடா வுறுதியும்‌, விடா வுறவும்‌, 

நாடா யுன்னுட்‌ கூடா யுன்னை! 


பலவாம்‌ உல்கு. 


சுற்றிலுங்‌ காணாய்‌ சற்றுல கத்தைச்‌ 
சற்றுநீ தனியே சார்ர்து நினைப்பாய்‌: 150 


உ. 


பலபல தேசம்‌; பலபல மக்கள்‌; 

பலபல சாதி; பலபல சமயம்‌; 

பலபல வரதம்‌; பலபல போக்கு; 

பலபல தெய்வம்‌; பலபல கோத்திரம்‌; 
பலபல நடையுடை; பலவகை யுலகம்‌; 
எத்தைச்‌ சார்வரய்‌/ எவ்வழிச்‌ செல்வாய்‌? 
மத்தலை தயிசென மயங்குது மனமே. 
அன்றின்‌ றென்னா காங்கிங்‌ சென்னா 
சென்று. மிருக கலா ஜிலகுவ துண்மை, 160 
உலசைப்‌ பார்த்தாற்‌ சலகம்‌ பெருஞா மும்‌; 
உலகைப்‌ பாரேல்‌; உன்னையே பாராய்‌. 


ஈரறக்‌ கலத்தல்‌. 


பாருயி ரிறைவன்‌, பாசம்‌, பசுபதி 

ஈரறக்‌ சலச்கின்‌ He றேயாம்‌. 

சாதனை வேறு; காதலி ே வெறு; 

காதலிற்‌ சல ச்குங்‌ . சளிப்பொன்‌ ே றயாம்‌ ; 
திரிரெய்‌ வேருச்‌ திபக்‌ தனிலே; 

ன்‌ ரிசுட செழுச்சால்‌, இன்ஜெளி யொன்றும்‌. 

ஆழி ! வெரும்‌, ஆறும்‌ வே: ம்‌; 

அழியீற்‌ கலக்கின்‌ அலைசட லொன்மும்‌. 170 

ஐன்அபட்‌ டாலே யுவப்புணர்‌ வாளும்‌, 

ஓன்‌ நிரண்‌ டென்றும்‌ உரையங்‌ இரா. 

புதுமலர்‌ சுற்‌, ரிப்‌ பொம்மெனும்‌ வண்டு; 

மதுவுனும்‌ போது மெளனம்‌ வூச்கும்‌. 

ஊடலால்‌ மதன்‌ கூடலால்‌ அடங்கும்‌ 

ஆடலில்‌ ஆடும்‌ அடங்கா மனமே,; 


மஜே ஜயம்‌. 
நிறத்தைப்‌ பார்த்துப்‌ புறத்தைப்‌ பார்த்துப்‌ 
பரத்தை மனது பகடை யாடு, 
அதனை யுள்ளே மெதுவா யிழுத்தால்‌ 180 
மதனை யெரிக்கு அதல்விழி திறக்கும்‌. 
மனவெறி யெரிப்பதே மன்மகச தகனம்‌. 
சினவெறி நாசமே திரிபுரச்‌ சிரிப்பு. 
முன்னிலை யின்றித்‌ தன்னிலை யிருப்பே, 
பன்னிலை யுலகப்‌ படரொழி வழியாம்‌. 
படித்து படிப்பெலாம்‌ பாமுக்‌ கான து. 
படித்ததை யில்லை; பார்த்ததைப்‌ பகர்வேன்‌. 


உள்ளம்‌. 


கண்கண வென்று கரக்துது காக்கத்‌ 

தணனுட லெல்லாம்‌ ௪௧௧௧ வென்றே. 

உள்ளக்‌ குகையாம்‌ ஓரம்குண்‌ டத்தில்‌, 
வெள்ளைச்‌ சுடரொளி வீினுற்றேறுது. 190 
அதனை வளர்ப்பதே யரும்‌ சவ வேள்வி; 
அதன்‌ வெளி காண்பதே யம்பலக்‌ காட்சி. 
கருத்தி லொளிருங்‌ கதிரவ னெழுர்தால்‌, 
அத்த மாயக்‌ கங்குலெங்‌ இருக்கும்‌? 

உள்ள முன்னைத்‌ அள்ளி யழைக்கு. 
விள்ளறு மின்ப விண்ணக மதுவே. 

ஆழி யுள்ளத்‌ தரிதுயில்‌ கின்றான்‌. 

ஆழி யுள்ளமே யமுதப்‌ பொற்சலம்‌; 
தன்னிலை திரியாத்‌ தடங்கடல்‌ போலே, 
உன்னிலை யூன்றாய்‌; உலகத்‌ தரங்கம்‌ 200 


ஈம்‌. 


ஏறும்‌ விழும்‌ எழும்பும்‌ உறங்கும்‌] 
மாமு தாழ்க்த வாய்மையா யிருப்பாய்‌. 
மகப்‌ ட. விசைவிசை மாறும்‌; 
ஆசா யத்திற்‌ சழிவது முண்டோ? 
வானமு தில A போல 
ஞானத்‌ அடனே ஞானியு மொன்றாம்‌. 
ஓடை வேறு? ஓட்டம்‌ வேறு? 
ஆடையித்‌ பாவும்‌ ஊடும்‌ வேரு? 
உறுதியும்‌ அன்பும்‌ உ உ ண்மை யார்வமும்‌ 


செறிவழி பாட்டாற்‌ சித்துள்‌ ளுணர்வாம்‌. 210 


தத்துவம்‌. 


அருட்பெரு அல்களுட்‌ பட அத்து யொன்றே, 
சருட்மொத வாதம்‌ இருண்மன மாயம்‌) 
வித்தை வேண்டுவோர்‌ புத்தகம்‌ பயில்க. 
சத்தை வேண்டுவோர்‌ தன்னுளா சாய்க. 
இன்பம்‌ வேண்டின்‌ இதயம்‌ பற்று. 
்‌ வம்பு வேண்டின்‌ வாதிக ளிடஞ்செல்‌. 
தன்மை தீமை மென்மை வன்மை 
அண்மை சேய்மை அறமற மென்றே 
எதிரெதிர்‌ . நிற்கும்‌ இருவிகற்‌ பூடே, 
மதிபெறு ஜவ வளரத்‌ பாயும்‌) 220 
கரையின்‌ அணையின்‌ சட்டுக ளின்‌ நி, 
விரைத்து கலத்து விரிகட லாவதே, 
உயீராற்‌ திற்கிங்‌ குஅஈல மாகும்‌. 
பயிர்களை வளர்த்தும்‌ பாய்வது கடலில்‌. 


௩௧. 


* ஓர்‌; காம்‌ பூதம்‌ ஐ ஜர்தா மாத்தி திரை; 
ஐக்காம்‌ வினைப்பொறி; ஜர்தாம்‌ உணர்பொறி; 
புத்தி மனமொடு த்தம்‌. க 
இத்தகைத்‌ தத்துவம்‌ இருபத்தி நான்காம்‌. 
இருபத்‌ தைக்கா யியம்புவர்‌ ஜீவனை; 
இருபத்‌ தாரும்‌ இலகுசுதக்‌ தான்மா. 230 
8 உடலுயிர்‌ மனமாறி வுயரின்‌ பைத்து 
திடமதில்‌ சூழத்‌ திகமுனன்‌ அன்மா. 

ட்ட 


2: தன்மாத்திரைகள்‌ 5:-- ஓசை, ஊறு, ளி, 


ஐம்பூதங்கள்‌--வான்‌, காற்று, தீ, நீர்‌, மண்‌, 


சுவை, நாற்றம்‌. 
3. வினைப்பொறி (கர்மேந்திரியம்‌) 5: வாய்‌, கை, 
கால்‌, குதம்‌, குறி, 
4. உணர்‌ பொறி (ஞானேந்திரியம்‌): 
உடல்‌, நாக்கு, மூக்கு, காது, கண்‌. 
5, புத்தி, மனம்‌, சித்தம்‌, அகங்காரம்‌ இந்நான்‌ 
கும்‌ அம்‌; தக்கரணைங்கள்‌ (உட்கரணஙய்கள்‌. ) 


$ இவ்விரண்டு வரிக ளும்‌ பஞ்சகோரத்தைப்‌ 
பற்றி யுரைப்பன:-- 

1. உடல்‌, அன்னமயகோசம்‌, தாலதேகம்‌. 

9. உயிர்‌: பிராணமயகோசம்‌, வீரிய தேகம்‌. 

3. மனம்‌: மமையகோசம்‌, சிந்தனை யுலகம்‌. 

ம, அறிவு: விஞ்ஞானமயகோரசம்‌, (அமுளறிவு.) - 

5. இன்பம்‌: ஆனந்தமயகோசம்‌, அருளின்‌ ப 
நிலையம்‌. இவ்வைந்து கோசஙய்களைக்‌ 
கடந்து ஆன்மா சத்து இழாய்‌. 
(உண்மையறிவாய்‌) உள்ளது, 


௩௨. 


* தூலம்‌ காணம்‌ ்‌ சூக்கும மென்றே 

மேலு ம வற்றை விரிப்பர்வே காக்இகள்‌. 

* சக்கர்‌ சைவர்முப்‌ பக்கா நென்பா; 
அத்தையும்‌ ய யாகென்‌ தறிவாய்‌ மகனே: 

பூதம்‌ மாத்திரை பொ லிபுளன்‌ சரணம்‌ 

ஆதி பியற்சை ௮றுகான்‌ சென்பர்‌; 

சஞ்சுசை ஐ: சது: சாலமுங்‌ சலையும்‌ 

எஞ்சறு வித்தை யிராசம்‌ கியதியாம்‌. 240 


* அன்னம்‌, பிராணன்‌: இரண்டும்‌ தாலசரீழம்‌, 

பருவுடல்‌. 

மானம்‌: ரூஷ்மாரிரம்‌, அண்ணுட்ல்‌. 

விஞ்ஞானம்‌ ஆனந்தம்‌ : காரணமும்‌ 
(அறிவுடல்‌) 

இவற்றின்‌ விளக்கம்‌ யோகசித்தி, கிதை, 
ரமணலிஜயம்‌, பாரத சக்தி முதலிய 
நூல்களிற்‌ காண்க. 


1 மூப்பத்தாறு தத்துவங்கள்‌: 

1. இயற்கைத்தத்துவம்‌ (ஐம்பூதம்‌) * ஐம்புலன்‌ 
ர்‌ அலிபொறில ர்‌ வீலைப்பொறி 5 4 உட்‌ 
காரணம்‌ 4-21 

2. அசுந்தமாயை: காலம்‌ கலை நியதி வித்தை, 
அராகம்‌. (இவைகஞ்சுகை), மாயை, 
புருடன்‌=7 

.சுந்தமாயை: நாதம்‌, விந்து, சதாக்கியம்‌, 
சகரம்‌, சுத்த விந த இவற்றின்‌ முழு 
விளக்கமும்‌ யோக சித்தியில்‌ நான்க, 


௩௩. 


நானிது வென்பர்‌, நாகம்விச்‌ தென்பர்‌, 
ஞானிக ளுக்கெலாம்‌ மோன முடிவே. 

சாற்று மீச்வர தத்துவம்‌ வி்தாம்‌. 

சாற்றும்‌ சாதாக்கிய தத்துவம்‌ நாதமாம்‌. 
உன்மினி சமனி யுயர்சக்தி தத்துவம்‌. 

பன்னற வுயர்ர்தது பரசம்‌ வித்தாம்‌. 
நிகழ்த்து மதுவே நிர்க்குண ப்ரஹ்மம்‌. 
சுகக்கனி யதனைச்‌ சுடருறக்‌ கலத்தல்‌. 
அப்பனே யிச்சொல்‌ லடுக்குக ளெல்லாம்‌, 
செப்பி விளங்கா சென்ம.நா றெடுத்தும்‌. 250 
இந்தப்‌ பேச்சை பிகக்த பிறகே 

சொர்த மான சுகப்பொருள்‌ காண்பாய்‌. 
தத்துவப்‌ பேயுடன்‌ சண்டைபோட்‌ டலையேல்‌. 
வைத்தவா அள்ளே வரய்மையில்‌ வாமு. 


ஆத்மராஜன்‌. 
மன்னனைக்‌ காண மடுழ்ச்து செல்லுவோன்‌, 
சன்ன லித்தனை, சவுக்க மித்தனை, 
அரண்மனைச்‌ சார்ந்த புரங்க ளித்தனை, 
திரள்பெறு சேவகர்‌ செலவுக ளித்தனை, 
என்று கணக்டட்‌ டிழப்பனோ காலம்‌? 
ஈன்றிகை யாராய்‌; ஈலமெதென்‌ றோராய்‌.260 
அரசன்‌ உள்ளத்‌ தரியணை கொண்டான்‌. 
முரசொலி ஒமென முழங்கு கின்றது. 
இனியன்‌ இன்பன்‌ இறைவன்‌ அரசன்‌. 
இனிவே றெண்ணா திருக்கை யறிக்து 
இதயத்‌ தவனைக்‌ கதுபெனக்‌ கூடு, 
விசவிச நூல்சளாம்‌, வதவதப்‌ பேச்சும்‌, 


யலி 


விதவிதக்‌ கேள்வியும்‌ விண்பொழுதாகும்‌. 
வெதவெதுப்‌ பான மஅவுள்‌ ஞு... 

சாவை வென்று சடலம்‌ நிலைக்க 

மேவுசை பலப்பல விளம்புவர்‌ லபேர்‌. 270 
உடலுயி ரெல்லாம்‌ உடையா னிடமே 
தஇடமுடன்‌ விடுப்பாய்‌; திருவரு ளிச்சை 
அடிமையை கடத்‌ அசென்‌ ஜிடையர௫ தியம்பு) 
குடிப்புகுச்‌ அன்னுட்‌ கூத்தனா வெனே. 
“பொன்னால்‌ கினுஞ்சரி, மண்ணாக்‌ கினுஞ்சரி, 
தின்னா ணைவழி நிற்பெதென்‌ அறுதி, 
நினக்கா ளாகி நின்னையே நம்பினேன்‌, 
எனக்கென வுடஅயி ர்‌ எ அவுமிங்‌ தில்லை. 
எல்லாம்‌ வல்‌ லாய்‌ என்னா லென்னே, 
எல்லாச்‌ திருவருள்‌ இச்சை நடத்துக)? 280 
என்றிருப்‌ பதுவே நன்‌ திருப்‌ பத; தனை 
வென்றிருப்‌ பதுவே என்று மிருப்பதாம்‌. 


அரதநாடி 
உள்ள முதலாய்‌, உச்சி மட்டும்‌ 
ஒள்ளிய அமுதம்‌ ஓடுது காடி. 
அ.கஜெளி யுள்ளம்‌ வெதுவெதுப்‌ பாகும்‌. 
அதனொளி நெற்றியில்‌ அவீர்சுட சாகும்‌. 
உள்ளத்‌ தன்பமாம்‌; உச்சியில்‌ அறிவாம்‌. 
தெள்ளத்‌ தெரியுச்‌ திருவரு ரூணர்வால்‌; 
வாரியி லெழுத்த வடவைச்‌ கனல்போல்‌, 
நீரி னிடையே கெழுப்பங்‌ கென்பர்‌. 290 
எற்குணர்‌ வானது சிற்கன லறிவு; 
சிற்கன லாலோர்‌ சித்சுசம்‌ பிறக்சு, 


௩௫. 


௮.க்‌ அட னஅவாய்‌ ஆங்கனே யுள்ளேன்‌. 


சத்துவ வாதம்‌ சங்கட மெனக்கு. 
மெளனமே யென்றன்‌ மாவுப தேசம்‌. 


மெளன மென்பது மனமடைப்‌ பதுவே. 


நின்றா அள்ளே நித்திய வின்பம்‌. 
சென்றால்‌ வெளியே செகவிவ காரம்‌. 
ஒன்றே யுண்மை யுரைத்தே னிகனை, 
நன்றாய்த்‌ கெளிக்து நடத்லுன்‌ கடனே. 


300 


இன்பமாலை 
ப்‌: 
5 


அவனே யான்மா. 
பேசுவ செல்லாம்‌ பெயருருப்‌ பான்மை) 
காசு பெரூதிக்‌ சசுபல வாதம்‌. 
அப்பனே கேளாய்‌, ஓப்பிலாப்‌ பரமன்‌ 
இப்பா ருயிர்சளின்‌ இதயத்‌ அள்ளான்‌; 
அவனே யான்மா; அவனே ஜீவன்‌; 
அவனே இயற்சையால்‌ ஆற்றுவ னனைத்தும்‌; 
சதிரு பவனே; சதிரவ னவனே; 
சுதரொளி வளர்க்குங்‌ சண்ணில பவனே. 
அவனை யன்றி யணுவுமின்‌ நென்னில்‌, 
அவனைத்‌ தப்பீ ஆருயி ரெங்கே? 810 
ஆன்மா ஜீவன்‌ அவன்‌ ஈய (ராகும்‌. 
அன்ப த்‌ தெளிவால்‌ அவனைத்‌ தெளிவாய்‌. 
அன்பா வாகவே யனைத்திலு மிறைவன்‌ 
தான்வே றாசாத்‌ தன்மையோ டீள்ளான்‌. 
ஆன்மத்‌ தேளிவு. 
தங்கச்‌ சுரங்சம்‌ துங்கி யெடுப்பது 
பங்க மில்லாத்‌ தங்கச்‌ கட்டியோ? 
எத்தனைக்‌ சளிட்புட னீயமுஞ்‌ செம்பும்‌ 
ரொரத்தமாய்ச்‌ சேர்க்த வத்தவா பதுவே, 
எடுக்ச வதனை யெத்தனை முயற்சி! 
வடிக்க வகனை வசைவகை யக்திரம்‌, 320 


அலைக ளெத்தனை. வாலைக ளெத்தனை! 


௩௭. 


வேலைக ளெத்தனை! விரிப்பிற்‌ பெருகும்‌. 
மனிதான்‌ மாவோ மாசுஅு கட்டி 
இனிததை மாசறுக்‌ திலகுபொன்‌ னாக்க 
அன்பா இருக்கி யருண்பெரு கேற்றித்‌ 
தன்பாற்‌ கானும்‌ பொன்பா ரப்பா! 
மாசறு பொன்னே மாயைசூ மான்மா. 
மாசறு பொன்னே தேசுது மான்மா. 
மக்குத்‌ தங்கம்‌ மாசுஅ ஜீவன்‌ 
சொக்குத்‌ தங்கம்‌ சோதிசுத்‌ தான்மா. 880 
படித்ததை யில்லை, பார்த்ததைப்‌ பகர்வேன்‌; 
தடித்தமா சற்ற தானே யிறைவன்‌. 
இம்மி யசனிற்‌ கம்மியொன்‌ றில்லை. 
வம்மினுள்‌ ளாழ்க்து வாய்மை காணுமின்‌! 
இருப்பிடம்‌. 
இருப்பிட மதனை யியம்பிடக்‌ கேளாய்‌: 
ஒருப்படு முள்ளமே யிருப்பிட முனக்கு. 
உன்னையின்‌ னொருவன்‌ உரக்கப்‌ பேசினால்‌, 
என்னையா பேசினாய்‌? என்னையா பழிக்‌ தாய்‌? 
யானுனைச்‌ செய்வதி யாதெனப்‌ பாராய்‌! 
யானார்‌ தெரியுமா? யான்பக தூரென்‌ 940 
றெங்குநீ கையை யிஅமாந்‌ அஅத்தவாய்‌, 
அங்குர்‌ யான்மா; தங்டெ மறிவாய்‌. 
அங்கே யகர்தை யானெனக்‌ சளைம்பும்‌; 
அங்கே யறிவால்‌ அகச்தலை குனியும்‌; 
நானெனக்‌ ளெம்பும்‌ ஈசுவல்‌ மனத்தை, 
ஏனெனக்‌ கேட்டு மோனத்‌ தடியால்‌ 
நீயா செங்கென்‌ னிலையத்‌ அற்றாய்‌? 


௩௮. 


கேயன்‌ போலே கின்டெனைக்‌ கெடுத்தாய்‌; 
எண்ணத்‌ திசையே யெழும்பா தே) 
திண்ணமா. யுன்னை ஜ்‌ திட்பேன்‌ பாராய்‌,” 350 
து போட்டால்‌ 2 ஓன்றுஞ்‌ சொல்லா 
தன்றே யடங்கி யகக்தை யழியும்‌. 

தான்‌: நான்‌. 
இரண்டு சக்திக லிருக்குன வுள்ளே) 
முரண்டு செய்யு மூட மனத்தால்‌, 
புசண்டலை நானெனும்‌ பொய்யகச்‌ சக்தி; 
வசண்டஅம்‌ தானெனும்‌ வாய்மை விளங்கும்‌. 
நரனென்‌ பகெலா கலிமன வக3$ைத7 
தானென்‌ றெழுவகே தவூவ சக்தி; 
நானெனக்‌ கிளம்பிற்‌ முனஅ மறையும்‌. 
நானது பணியிற்‌ முன து விளங்கும்‌. 360 

ழூப்பாழ்‌. 

ஐ கோசமும்‌ யானெலுங்‌ கோட்டைகள்‌; 
ஐர்து கோசத்‌ தப்பா லுள்ளதே 
மன்றுள்‌ வெளியாம்‌; மனம பாழாம்‌; 
நன்றா யிசுனை நின்அள்‌ ஞணர்வாய்‌. 
முப்பா ழென்னு மொழிசித்‌ சாக்தம்‌, 
முப்புடி யென்னு மொழிவே தாத்தம்‌, 
உலகுயீர்‌ இதையெனப்‌ பலவித மான 
சலகுறு: மனத்தை ய்லையென ஈசித்தலே 
முப்பாழ்‌ கட ந்து. ர்‌ முப்புடி யற்றே 
யெப்போ துக்தா விருக்தவா நிறுத்தலாம்‌, 370 


ர்‌ முப்புததிர்புபு முப்புரி மாயை; ஆணவம்‌ 
மாயை காமியம்‌, 


இன்ப மால்‌. 
_ 


4 


தன்னீ& 2 


சினபக மாணவச்‌ சிக்குச ளொழித்தால்‌ 

பன மறும்‌; ஆக்கே ரன்‌ னுள்‌ வொய்‌ 
கலைமனப்‌ பூதக்‌ கண்ணா டியிலே 

பலவாய்த்‌ தோன்றுது; பாரிறை யுயிசே. 
அகக்கை னத்தின்‌ ஆணிவே ரகன்‌ ரல்‌ 
உகந்தது வாமு! ; உன்னைநீ காண்பாய்‌; 
உன்னைக்‌ கண்டால்‌ உலகுயிர்‌ வேறிலை; 
தன்னை விடாத தனிநிலை யின்பம்‌. 

தன்னை மறத்தலே சாகலென்‌ றறிவாய்‌. 
தன்னை நினைத்தலே சத்திய நிலையாம்‌. 880 
உன்னைமீ யறிக்காங்‌ குண்மைமீ யாகித்‌ 
தன்னிலே தானாய்த்‌ தனித்திறாச்‌ தக்கால்‌, 
பின்னுனக்‌ சென்ன? பேசுமோ. பானு? 
தின்னுமோ மாயை? நண்ணுமோ விசற்பம்‌? 


மந்திரம்‌. 
மர்திர மென்பது வாயுசை யல்ல; 
தக்திர மல்ல; சாற்றுவேன்‌ கேளாய்‌: 
மனதுூளத்‌ தடங்கி மாச.று நிலையில்‌, 
எனதியா னென்னா திறுக்குமாக்‌ நிலையில்‌, 


சம்‌. 


மண்டையி லுள்ள மடல்விரி மலரில்‌, 

வண்டு போலும்‌ வாரியேபோலும்‌, 390 
வீணை போலும்‌, மிருதங்கம்‌ போலும்‌, 
மாணவும்‌ ஓபென வழங்கிடு நாதம்‌. 

அந்த காகமே மக்திச மாகும்‌. 

அர்த மத்திர மச்தரவ்‌ கத்தே, 

எக்தவா ஜொலிக்கும்‌ ௮ கவா நறிஞர்‌ 

மந்திரக்‌ கலையை வகுத்தன ரென்ப. 

சரமி யொன்றே; சக்திகள்‌ பலவாம்‌. 

கரமமா யிரங்சன்‌ காட்டிப்‌ பணிகுனர்‌. 
அழகன்‌ இன்பன்‌ அறிவன்‌ முருகன்‌ 

குழகன்‌. உலகெலாங்‌ கும்பிடும்‌ பெருமான்‌ 400 
கண்ணன்‌ அரங்கன்‌ கனக சபேசன்‌ 
எண்ணிலா இவ்வா றியப்புவர்‌ பெயர்கள்‌. 
கலைமசள்‌ இலக்குமி காளி பவானி 

திலமகள்‌ என்று பலஇறஞ்‌ சொல்வர்‌. 

எதனை கினைக்கினும்‌ இறைவனை நினை த்தலாம்‌. 
எதனைப்‌ பணியினும்‌ இறைவனைப்‌ பணிதலாம்‌. 
சதிசவ ஜென்தே. சுதிர்கள்‌ கோடி. 
சதிரைச்‌ கண்டாற்‌ சதிசொளி பு புலனாம்‌. 
மனதும்‌ பலபல மாந்தர்‌ பலபல; 
எனதே கொள்கையென்‌ றியம்புதன்‌ மடமை. 410 
இருப்பதொன்‌ முயினும்‌ இஷ்ட தெய்வபென்‌ 
விருப்ப க வசவர்‌ இதயப்‌ பான்மை. 

எவ்வகை மனத்திற்‌ கொவ்விய வடிவோ 
அவ்வை யவரவர்‌ அமைத்த வணங்கான னர்‌. 
வனக்கம்‌ பலவாம்‌; மச்திரம்‌ பலவாம்‌ 

குணச்ச மின்றிக்‌ குறிப்புடன்‌ ஓதின்‌. 


௪௧, 


வரும்பயன்‌ பெரிதாம்‌; மானஅட்‌ குவியும்‌; 

அரும்பய னாகும்‌; ஆச லாத்‌ கேளாய்‌-— 

வேகச்‌ எருக்கம்‌ விளம்புகா யச்ரி; 

ஓதிடின்‌ எல்ரைம்‌ ஓமில்‌ அடங்கும்‌. 420 

ஓபெனு மசக்திரம்‌ உலசெலரம்‌ பொருர்தும்‌; 

ஓம்தத்‌ ஸத்தெனும்‌ ஒள்ளிய வேதம்‌. 

அச வசர மகர ஓமாம; 

சகபர ஜீவன்‌ அகமென்‌ றதவாம்‌; 

விழிசன வறக்கம்‌ வேறிலாக்‌ அரியம்‌ 

மொழிய. றுமோனம்‌; மொழிவ ரிசன்பொருள்‌ 
எத்தி மொன்று கன்றொழி லாற்‌.. றழி, 

மந்திர மொன்று வாய்‌ திறக்‌ அசைக்கும்‌. 

சிற்சனல்‌ பாய்க்து வே. யச்திரம்‌ 

அற்புதஞ்‌ செய்யுழி, அகர மெ ரலிக்கும்‌. 480 

அதையே சுவணித்‌ ததலே லயமாய்‌ 

மதுவுண்‌ வண்டுபோல்‌ மெளனக்‌ திருச்சலாம்‌' 

எக்க மர்திரம்‌ இயம்பினு மொன்றே. 

இர்தைத்‌. தூயர்‌ சித்தி யெய்துவர்‌. 

மக்திரம்‌ போடல்‌ மன சதின்‌ வேலை. 

க்திர முதி த்தது பாக னமுதி யிடத்‌ தில்‌. 

பற்திர மடங்கும்‌ மனமடங்‌ கடமே. 

மர்இரப்‌ பாம்பு பொளனத்‌ அடங்கும்‌. 

தன்னை பறிக்கால்‌. தானே ஜபமாம்‌. 

தன்னைச்‌ சண்டால்‌ தானே இன்பம்‌. 440 

தன்னை வீடுத்தோர்‌ அன்னியங்‌ காண்பர்‌. 

அன்னியங்‌ காணின்‌ அணவள்‌ கலகம்‌. 

தறாச்சம்‌, வாகம்‌, பருத்துவள்‌ சோதிடம்‌, 

இருக்கு மட்டும்‌ இன்பம்‌ வராது. 


௮௨. 


ஆதலால்‌ மகனே தீத.ற நெறியை 
ஓஅவேன்‌ கேளாய்‌ உள்ளன்‌ புடையாய்‌! 
தன்னை யறிவதே முன்னறிவாகும்‌. 
தன்னை விடுத்த தத்வம்‌ விணாம்‌. 
தன்னை யறிச்து தானா ஜோர்க்குப்‌ 
பின்ன ரெதுவும்‌ பெச்சுமூச்‌ சில்லை. 450 


இன்‌ பாமாலை. 


5 


உலகிடை வாழ்வு. 
உலகுடை யிருக்தும்‌ உலகினி லொட்டா 
நலமுடை வாழ்வை நவிலெனக்‌ கேட்டாய்‌? 
வெண்பா லுள்ளே விரவிய நெய்போல்‌ 
தன்பா லுள்ளது தத்துவ மெல்லாம்‌. 
உள்ளத்‌ தாழியில்‌ வெள்ளை மனத்துடன்‌ 
கள்ளன்‌ கரந்துளான்‌ காகலாற்‌ கவர்வாய்‌. 
ஆர்வத்‌ அளியை யதிலுறை குத்து. 
ஓரிடம்‌ தனியே யுலம்பா திருத்து. 
தனிமெள னத்திலே தயிராம்‌ பாலே. 
இனியதி னினிய தியம்பாத்‌ தியானம்‌. 460 
காலையில்‌ விழித்‌ தக்‌ கடைஈட்‌ பாலே. 
வேலைக்‌ திரைபோல்‌ விம்மிடு மன்பு. 
சதிபோ லிந்தத்‌ தாரணி வாழ்வு. 
அதிலே யொட்டா தாங்குஅம்‌ வெண்ணெய்‌. 
அஅபோ லப்பனே யலைவாழ்‌ வினிலே, 
மிதக்க முடியும்‌ மெலிவினை யின்றி. 
நாடகக்‌ தனிலே ஈடனா னச்தன்‌ 
ஆடவன்‌ வாடன்‌ அரிச்சச்‌ இரனாய்‌. 
ஆடுவ அடையே வாடுதல்‌ வேடம்‌. 
நாடி யுள்ளே, “நான்ஈநட ராஜன்‌ ' 470 
கட்டு கடனெனக்‌ கட்டி. போட்ட 
அட்டப்‌ பார்ப்பான்‌ அன்பெனக்‌ தில்லை. 
கடுமனப்‌ பார்ப்பான்‌ கால கண்டனின்‌ 


௪௪௫. 


சொடுமைகள்‌ என்றன்‌ குணவதிச்‌ இல்லை. 
என23இலை மயானப்‌ பிஸைஞ்சுடு வேலை. 

எனச்‌ து ஈஷப்யே”? யென்றுணர்‌ வானால்‌. 
இதபோ லப்பனே யிவ்வுல தனிலே 

பொ. அவுற கோக்கிப்‌ போலி யாடலை 

உள்ளே. தெலிர்கங்‌ குறைவா யன்பா? 

மென்ன. பெள்ன வெள்ளி வெளிறும்‌. 480 
உள்ளியை வரித்‌, சால்‌ எல்லாம்‌ மே தாலே; 

களள வலகின்‌ சனவாம்‌ வதே வ. 

அசசொன்‌ ரூ 1 ; ௮சசொன்‌ ரூமும்‌) 
அசசொன்‌ 1 மடர்ச்கும்‌7 ௮ சசொன்‌ நடக்கும்‌. 
உள்ள மட்டும்‌ உ ண்மையா யிருப்போம்‌. 
உள்ள பொருளில்‌ ஊன்றி யுலாவுவோம்‌. 
பீறிதெலாம்‌ இறைவன்‌ கருதிய வாறே 
வரும்போம்‌ நமச்சல்‌ விருவிகற்‌ பில்லை. 
என்றுன்‌ வாழ்வி லெடுத்தது முயன்று 
நன்றுன்‌ ஐுள்ளே நின்று நிலைப்பாய்‌, 490 
பாசா யன்பர பாவையர்‌ தலையில்‌ 

நிர்க்குடல்‌ சுமப்பர்‌; கிள்கரம்‌ விசுவர்‌, 

a பேச்‌? சலாம்‌ வாட்டமாய்ப்‌ பே ரவர்‌; 
சாட்டுப்‌ பேச்சு சவிஅவர்‌ ஈகைப்பர்‌; 

கவன மெல்லாங்‌ கடத்தி லிருக்கும்‌. 

அவரிடம்‌ உண்மை யறிவா யன்பச. 

சித்தர்‌ தன்னைச்‌ வெத்தினி அன்ற. 
எத்தொழி லாத்தினு மிருலிசற்‌ புருமே. 
நல்லது பொல்லது ஈானாம்‌ நடக்கும்‌. 

எல்லாம்‌ சாட்சியாய்‌ ஏங்கா தள்ளிரு. 500 
ஐயனே பாராய்‌ வெய்யவன்‌ றன்னை: 


௪௫. 


வையகச்‌ தன்னில்‌ வாழ்த்‌. ரவர்‌ பலபேர்‌, 
ஐயோ வெய்யிலென்‌ றல அவர்‌ சிலபேர்‌. 
வெய்யவ அக்கெதும்‌ விசார முண்டோ? 
உலகொரு தடாசம்‌; ஒண்மதி யதிலே 
நிலவு நீருடன்‌ அலைகுஅ காணாய்‌. 
தீண்மதி மோதும்‌ தங்கத்‌ தலைக்கால்‌ 
விண்மதிக்‌ சேறும்‌ விகார முண்டோ? 
நீதான்‌ ஆன்மா நிலவா னஜிவில்‌ 

போத மயமாய்ப்‌ பொலிகுனை யப்பா! 510 
உலகத்‌ தடத்தில்‌ உலப்பு மலைகள்‌ 
இலையுனக்‌ கெல்லாம்‌ $இருமனத்‌ தற்கே, 


6 
மயக்கறல்‌. 


ஐயோ வுலகின்‌ அசட்டுத்‌ தனங்கள்‌ 
பொய்வே டங்கள்‌ புகலப்‌ படுமோ! 

வாயாற்‌ சொன்னால்‌ வம்பு, சான்‌ மிச்சம்‌. 
தூயா சகனாற்‌ சொல்லா கடங்கினர்‌. 

கண்ணா டிகளாற்‌ கவின்செய்‌ வீட்டின்‌ 
உண்ணா டி.யதோர்‌ உரத்த வெறிநாய்‌. 
சுற்றும்‌ பார்த்தது சுவான நிழல்கள்‌. 

பற்றல ரென்று பாய்க்தது மேலே. 520 
நிலைக்கண்‌ னாடி நிழற்றிய நாய்களும்‌, 
குலைத்தன குதித்தன குரலெுச்‌ காமல்‌. 


ட 


8 இரு விகார மளம்‌, 


௪௬. 


அள்ளிக்‌ கடித்கஅ; 0 சாற்றமுங்‌ கடிக்கது. 
உள்ள தில்ல அனா மையினால்‌, 
பொய்ராய்க்‌ கூட்டம்‌ போலிப்‌ போர்கர 
மெய்கா யின்னும்‌ வெதிமே லேறிச்‌ 
சில்‌ அசில்‌ லாயின சலைக்கண்‌ ணாடிகள்‌. 
பல்லுவா யெல்லாம்‌ பாறிடக்‌ குரு தி. 
விட்டுக்‌ தலைவன்‌ விரைர்துகோல்‌ கொண்டு, 
ஓட்டி. காயை யுரைத்தா னிங்கனே:— 580 
“அறிவிலி நாயே, ஆன்ம நிழல்களை 
வெறியுடன்‌ பொருதி வேதனைப்‌ பட்டாய்‌; 
உன்னைப்‌ போலவே யுலகிலும்‌ மனிதன்‌ 
தன்மயம்‌ தன்னைப்‌ பன்பய மாக 
மயங்கிப்‌ பொருதி வாதம்‌ புரிச்து, 
நயங்கெடு ன்னான்‌ நாயினுங்‌ கேடாய்‌.” 
அப்பனே யிச்த வொப்பினை யறிவாய்‌. 
செப்பிலுங்‌ கல்லினும்‌ தேடித்‌ திரியேல்‌. 
கொழுத்துத்‌ திரியுங்‌ குலைகாய்‌ மனத்தை 
இழுத்துள்‌ ளடக்கி யிருவிகற்‌ பறவாய்‌. 540 
உள்ளக்‌ தனிலே யொளிபெற 'வொளிக்ச 
சள்ளனைக்‌ கருதிக்‌ கருதிப்‌ பத்ுய்‌: 
ஓசைப்‌ படாமல்‌ உரையெலா மடங்காய்‌. 
ஆசைப்‌ பாடமல்‌ அதாலை யாமல்‌ 

தன்னைக்‌ சலக்தோர்‌ தான்று ஞவார்‌. 
அபினி விரிவே பன்னிற வுலகம்‌, 
எத்தனை கருதல்‌ எத்தனை யுளரைத்தல்‌ 
எத்தனை யளவை எத்தனை யொப்பு 

ஐதிகம்‌ சம்பவம்‌ அபரவம்‌ சுபாவம்‌ 
வைதிகம்‌ சாத்திரம்‌ வாய்ப்போ மெல்லாம்‌ 550 


௪௭. 


காட்டிடா இதனைச்‌ கண்டு சலக்கால்‌ 

வாட்டம்‌ திர வாய்த்‌ திடுஞ்‌ சுகமே. 

கண்ட பின்னும்‌ கலக்தினி அறவே 

தொண்டர்‌ சதறினர்‌ தோத்திரம்‌ பலவே, 
இன்ப தன்ப மிருகரை வழியே 

தன்பொரு எசண்ட தத்துவக்‌ கடலை 

கோக்க நோக்க நுட்பம்‌ விளங்கும்‌. 

நீக்க மின்றி நிறைபெறு மின்பம்‌. 

தம்மை யுணரார்‌ சாத்திர வாகம்‌ 

பொம்மைக்‌ சாதலர்‌ புரிமணம்‌ போலாம்‌, 500 
தம்மை யுணர்க்தார்‌ சாற்றும்‌ மோனம்‌ 
மெய்மைக்‌ காதல்‌ விளைத்த சுகமாம்‌. 
அவமனக்‌ சட்டற்‌ ருன்மா தூய 

'சவமய மாதலே இவன்‌ முத்தி. 

அறிவைக்‌ கொண்டே யான்மா வைச்து 
பொறியைக்‌ கொண்டைம்‌ புலன்களை நுகரும்‌ 
சிசர்கசையற்‌ அள்ளே கெளிக்கமர்‌ சித்கைச்‌ 
சச்தியி லிழுப்ப,து சங்கட மனப்பேய்‌. 

ரிக்‌. துணர்‌ அறிவு சி.கறிப்‌ போகும்‌. 
இருக்துணர்‌ அறிவே பொருக்திய தாகும்‌. 570 
உலசவா தங்களில்‌ உலம்புனர்‌ மாம்தர்‌. 

கலகர்‌ தவிரக்‌ காரிய மில்லை. 

கண்முன்‌ வுள்ளது காரிய வுலகு, 

உண்மை ய துநீ, யுள்ளமட்‌ டதனில்‌, 

உள்ள மட்டும்‌ உண்மையாய்‌ வாழ்வைத்‌ 
தெள்ளிய தாக்கிச்‌ சிவக்சலப்‌ பெய்தாய்‌. 
புகையு மிடத்திற்‌ பொலியன அண்டு; 
சசமுள விடத்‌ திற்‌ சாமியு முண்டு. 


௪௮. 


பஞ்ச பூதப்‌ பஞ்சரத்‌ அள்ளே 
அஞ்சா அள்ளஅ சுத்தக்‌ கலியே. 580 
உணரார்‌ புரைசார்‌? புணசார்‌ அகச்‌ ர்‌ 
உணர்த்து புலவர்க்‌ குரை. நூல்‌ வேண்டா. 
தன்னை யுணர்க; தன்னுடை யானைத்‌ 
சன்னி லுணர்க? தத்துவ மதுவே. 

ணைச்‌ சக்கரத்‌ தாது களிமண்‌. 
பானை செய்யும்‌ பரம்‌ குயவன்‌ ' 
மாயப்‌ பானை வடிவ மைத்தபீன்‌ 
சோயா திருக்குஞ்‌ சுதத்திரங்‌ காணாய்‌. 
அவன்செய லின்றி யசையா அலகம்‌, 

2 


அவன்சத்‌ கிதிக்சே யைக்தொழி லாகும்‌. 590 
பேரீயார்யல்பு. 


பெரியா மியல்பைத்‌ தெரியா அலகம்‌/ 

ர்‌ அரியார்‌ தம்முன்‌ அடங்கி யிறாப்பர்‌; 

கடபட வென்று படி.நா லனவாம்‌; 

படபடத்‌ அவம்‌ பசட்டிற்‌ யெத்ருர்‌. 
உலகசைச்‌ இருண்டும்‌ உள்ளசைக்‌ அலையார்‌. 

மலைகுலைக்‌ ; கா அமனங்குலை யார்சள்‌. 

அச்ச மென்ப சணுவு மாறியார்‌. 

அச்ச மான தூறுகள்‌ பேசாஃ்‌ 

சாதக சரயினுன்‌ காதல ரயிலும்‌, 

பாதக சாயிலு*, பண்டித சரயினுக்‌ 000 

தன்னைக்‌ ௮௪2௮ தஅகண ராயினும்‌, 


* அருமையான ஞானிகள்‌. 


௪௯: 


இன்னிதி னன்பே யிதமா யுரைப்பர்‌. 
சந்தை நடுவிலும்‌ தனிமை காண்பர்‌, 
வக்கதில்‌ மகிழார்‌ ; வராததற்‌ கேங்கார்‌ ; 
இறைவன்‌ கட்டை யின்னதென்‌ றறிர்து, 
5 ்‌ ன்‌ ரப 2 
நிறைவேற்‌ றியதம்‌ மறைகாவர்‌ மின்போல்‌. 


காரண கார்யம்‌. 


காரண மின்றிக்‌ காரிய மில்லை. 

காரிய மில்லேற்‌ காரணப்‌ பேச்சேன்‌? 
பருத்தி யில்லேற்‌ பாவு.நா லில்லை. 

கருத்தா வில்லேற்‌ காணுல இல்லை. 010 
ஆன்மா வில்லேல்‌ ஆருட லில்லை. 

சானொன்‌ றில்லேல்‌ தத்துவப்‌ பேச்சேன்‌? 
தண்ணிலை யெனிலோ தாமரை யில்லை 
விண்மழை யில்லேல்‌ விளைபயி ரில்லை; 
தக்தைதா யில்லேல்‌ தனயனு மில்லை; 

இச்சு விகமா யெண்ணிநீ பாராய்‌. 


பேயர்‌. 


வாதச்‌ சமய வழக்கிற்‌ கப்பால்‌ 

ஆதிப்‌ பழம்பொரு எளறிவிற்‌ புலனாம்‌ 
உறுதியாய்‌ ஈம்பாய்‌ உலகுயிர் த்‌ தோற்றமும்‌ 
இறுதியு மகனரு ளிச்சையென்‌ அணராய்‌, 020 
இன்ப மமுதம்‌ என்று முள்ள, 

அன்ப மறுப்பது சுட்டற்‌ றதுவே. 


தானே தானார்‌ தன்னருள்‌ விரிவால்‌ 


டூம்‌. 


வாதும்‌ புவியும்‌ வளர்க்கும்‌ பொருளாம்‌. 

சிவ சாட்சியாம்‌ சவனென்‌ பதுவே. 

காவுங்‌ கண்ணும்‌ காடா மனமும்‌. 

எப்படி வேண்டு மென்னினும்‌ போற்றி 
அப்படி யதனி ன்பு பூண்டிரு, 

சுத்தன்‌ சத்தியன்‌ சுதந்திரன்‌ சோதி, 
முத்தன்‌ கித்தி யன்‌ முற்றுணர்‌ முதல்வன்‌; 080 
எல்லரம்‌ வல்லவன்‌ எம்பிரான்‌ இறைவன்‌, 
அல்லச யஹோவா அரியரன்‌ அகூரன்‌ 

ப ரம்பொரு னவனே, பாசெலா மவனே; 
சிரம்பொரு ளவனே சிக்தைசெய்‌ மனமே. 
சிற்தல கத்தின்‌ பற்றற முற்றும்‌ 

பற்றற மானைப்‌ பற்றுக மனமே. 

விட்டுள்‌ ளிருட்டை வெருட்டினாத்‌ போமோ? 
ஓட்டினாற்‌ போமோ? ஒளியினாற்‌ போகும்‌. 


உலகரங்கீற்‌ பேரீயாநல்வல்‌ 


செத்தோர்‌ தமையே செகங்கொண்‌ டாடும்‌. 
உத்தமர்‌ மோனத்‌ துறைகுனர்‌ பலரே. 640 
வாழ்வெரு காடக மன்றமே ம போனும்‌; 
ஆழ்வினை யாடற்‌ கமைக்தனன்‌ மனிதன்‌. 
"வினையறிர்‌ தரற்றின்‌ விடுதலை பெறலாம்‌. 
வினைக்கட்‌ டில்லார்‌ விமுமிய பெரியார்‌. 
தன்வினை கண்டு தானதிற்‌ பற்றி 

முன்வர்‌ தாடி முடிக்தனர்‌ சிலபேர்‌. 

சாடக மெழுதவோர்‌ கற்கை காட்டி. 
ஓடினர்‌ சிலபேர்‌ உரைபே சாமல்‌. 


௫௧. 
மோனம்‌ வத்து மோனத்‌ தெஞ்த்த 
ஞானக்‌ தன்னை ஞாலம்‌ வாழத்‌ 650 
தனிமையி னின்றே யினிமையா யெழுதி 
மனிதருக்‌ ந்து மறைந்தனர்‌ சிலபேர்‌. 
தன்னை யறிக்து தவக்கனல்‌ விரித்துத்‌ 
தன்னறி யன்பர்‌ தத்துவ முணர, 
யோக சக்தியா லுளையா டாமல்‌ ' 
தாகம்‌ தணித்தே யேசனர்‌ சிலபேர்‌. 
கடவுட்‌ கலப்பிற்‌ சுடர்விரிர்‌ தோங்கி, 
யுடல்கொண் டுலகல்‌ உலவினர்‌ சிலபேர்‌. 
இவ்வா றப்பனே எண்ணு பெரியோர்‌ 
எவ்வெவ்‌ வாறிங்‌ கயங்கனெர்‌ காணாய்‌. 600 
கடலுள்‌ முத்தெனக்‌ கரந்துளார்‌ பலபேர்‌. 
படலிற்‌ கொடியெனப்‌ படர்ந்தனர்‌ சலபேர்‌: 
இன்பங்‌ கண்டுள்‌ ளின்ப மளிக்கவே 
அன்பே வடிவா யறாட்பெரி. யார்கள்‌, 
முன்பு நின்றும்‌ மூடர்‌ காணார்‌. 
பின்பு புகழ்ச்‌. பேரிகை யடிப்பர்‌. 
பாரா யப்பனே பகலவ னழகை; 
ஓர்பொரு எஅபோ அலகினி அன்டோ ? 
அஅவே யுலறெ்‌ கான்ம விளக்கம்‌. ' 
பொ.தவா யார்க்கும்‌ பொலிவது காணாய்‌. 670 
இதுபோற்‌ பெரியா ரிலகுவ ர௬லஇல்‌) 
௭ அவும்‌ பற்றா இயல்பா யிருப்பர்‌. ்‌ 


உலகியற்‌ கோடுமை. ட்‌ 


உண்டுடுச்‌ நட்டி. யூடி.க்‌ கூடிப்‌ 
பெண்டிசைக்‌ கெடுத்துப்‌ ப பென்னாத்‌௦ செட்டுப்‌ 


௫௨. 


பொன்னே பொருளே போகமே சுகமே 
என்னு மூலகம்‌ இனி. தரைப்‌ பாரை ்‌ 
நடத்திய கொடுமை நவிலப்‌ போமோ? 
தடித்தபாழ்‌ மடமைத்‌ தடிகொள்‌ உலகம்‌ 
சுத்தமுஞ்‌ சோதித்‌ தொழுகையும்‌ ஆன்ம 
தத்துவ முரைத்த ஜாரதுட்‌ டிரனைச்‌ 680 
செவிட்டி லடித்துச்‌ செகுத்த து வாளால்‌. 
தெவிட்டா தின்று செய்குத போற்றி. 
மாசறு மெய்யன்‌ பேசரு மன்பன்‌ 
ஏசுவைச்‌ சிலுவை யேற்றிய தூலகம்‌. 
காட்டு மிராண்டி காப்பிரி யர்க்குக்‌ 
காட்டி யிரக்கம்‌ கடவுளன்‌ புறுதியைச்‌ 
சொல்லி வச்த துகளறு நபியைக்‌ ' 
கல்லா லடித்தது கக்டெச்‌ செத்நீர்‌. 
கண்ண னன்பிற்‌ கரைத்த நிமையின்‌ 
உண்மைச்‌ உடனை யுடைத்தது மண்டை, 690 
ஞான முரைத்த நானகன்‌ றன்னை 
ஏனிப்‌ பைத்தியம்‌ இருக்குதென்‌ ஜேூனர்‌. 
பொங்குவே தாத்தச்‌ சிங்கமா யெழுத்த 
சங்கர னைவிடம்‌ த்துகொன்‌ றனசே. 
சல்லை நம்பிக்‌ கடவுளை மறர்து 
வல்வீனை பெருக்கி மடமையி லாழ்ச்து, 
சாதிச்‌ சண்டையுஞ்‌ சாத்திர வகத்தையும்‌ 
பேத புத்தியும்‌ பிடித்தலை யுலடில்‌, 

வதம்‌ விளக்‌சி, வீரம்‌ புகுத்தி, 
சாதிப்‌ பித்தத்‌ தணியப்‌ பணிசெய்‌ 700 
தயவே வடிவாம்‌ தயானர்‌ தனையும்‌ 
சயவர்‌ ஈஞ்சு சலச்‌.து கொன்றனர்‌, 


௫௩. 


பரம ஹம்ஸனைப்‌ பயித்திய மென்றனர்‌. 
அருமை யாகும்‌ அருட்பிர காசனைப்‌ 
பண்டி அச்‌ செருக்குப்‌ பழித்த சிறிதோ. 
விண்டி தன்‌ கொடுமை விளம்பவும்‌ போமோ. 
குணக்குன்‌ ரான கொன்புத்‌ ஸன்னை 

ணக்குன்‌ முன .நெட்டுமிர்ப்‌ பகைவர்‌ 
குண்டுணிச்‌ கோளுக்‌' குத்திரச்‌ சூட்டியுவ்‌ 
கொண்டு செய்க கொடுமைகள்‌ சிறிதோ! 710 
அடைக்கல முளைக்‌ ச வடையவர்‌ உடனை 
வெடுக்கெனச்‌ கண்ணைப்‌ பிடுங்க னொருமன்‌ 
தானே தானாம்‌ சகா பிரமம்‌ 
மோனமாய்ப்‌ போருழி முசட னொருவன்‌ 
தாளா தாடை இரிக்காத்‌ தன்மை, 
வாளால்‌ வீசி வலக்கை தறித்தான்‌. 
பார்ஈலம்‌ பேசிய பாபெனும்‌ மஹானைக்‌ 
கோரமாய்ச்‌ ஈட்டுக்‌ கொன்ற திவ்‌ வுலகம்‌, 
வாழ்வெலா நாட்டின்‌ வேள்விய தாக்‌ : 
நாளெலாம்‌ எளியர்‌ ஈலஞ்செய்‌ விரதம்‌ - 720 
கொண்ட காக்தியாய்‌ குணச்கட லானையும்‌ 
குண்டாற்‌ கொல்லக்‌ குறித்தனர்‌ கொடியர்‌. 


தீயரியல்பு. 


தன்னலம்‌ போற்றித்‌ சமியரையிகழ்வர்‌. - 
பொன்னலம்‌ போற்றிப்‌ புகமுரை சொல்வர்‌, 
கணப்பி ரு$்தால்‌ அனைப்புட னிருப்பர்‌. 


( நிசவாணத்தைக்‌ கண்டுதாளாது, 


* Bab. 


௫௪. 

பணப்பை யவிழ்த்தாற்‌ பல்லை யிளிப்பர்‌. 
முகக்அதி பேசி முடிச்சை யவிழ்ப்பர்‌. 
சகப்பு ட்‌ டுகளைச்‌ சரடு திரிப்பர்‌, 
மயங்கியோன்‌ முகத்தில்‌ மசகைப்‌ பூசுவர்‌. 
தயங்கிய சமயம்‌ தலையி லடிப்பர்‌. 720 
கனிபோற்‌ பேசிக்‌ காரியம்‌ பார்ப்பர்‌. 
எனதென தென்னும்‌ இறுமாப்‌ பாலே, 
கைக்சோல்‌ கொண்டு கருணையைப்‌ புடைப்பபர்‌. 
வைக்கோல்‌ சாத்த வரள்நாய்‌ போல்வர்‌. 
கொடுக்கு மட்டுங்‌ குளிர்முகங்‌ காட்டுவர்‌ 
கொடுத்ததைக்‌ கேட்டாற்‌ கொடுக்கைக்‌ காட்டுவர்‌ 

மாம்‌ என்றே யாடுவர்‌ முன்னே; 

பாம்போ மென்றே பொரிகுவர்‌ பின்னே; 
வேலை வாங்கக்‌ காலைப்‌ பிடிப்பர்‌. 
கூலி கொடுக்கக்‌ கூக்குர விடுவர்‌. 740 
நாவிற்‌ சரி சரி நடத்தை வழவழா௮. 
பாவிற்‌ சரிதான்‌ பயனிலே தொள தொளச ! 
தமக்கு மேனுள தலைவனை யெண்ணார்‌. 
சமைக்குஞ்‌ சோறுயிர்ச்‌ சாபப்‌ பொங்கல்‌. 
உயிர்க்குயி சாக வுள்ளவ னெண்ணார்‌. 
உயிர்களை யறுத்து வயிற்றிற்‌ புதைப்பர்‌ 
மனிதரை மனிதர்‌ மற்‌ செய்‌ தறுப்பர்‌, 
சனியன்‌ பிடித்த சகத்தின ரினையார்‌. 
இருவரை யொருவ ருண்ணக்‌ கருதி 
இருவரு மின்னோ செமன்வாய்ப்‌ படுவர்‌. 1750 
இருட்குல வுலகின்‌ இயல்பிஅ வாகும்‌. 
அறுட்சுட செழுச்சால்‌, அனைத்துச்‌ திருந்தும்‌, 


EE. 
உன்னை நீ தீநத்து, 


வாயாற்‌ பேசி வைக்க முடிக்தோர்‌ 

நாயின்‌ வாலை நன்றாய்‌ நிமிர்த்துக. 
உலகைப்படைத்கதோ னஅலகைத்திருத்துவான்‌ 

பலவா அன்னைப்‌ பார்த்துத்‌ திருத்து. 

நீ விளக்‌ கானால்‌ கின்னொளி யுலகில்‌ 

சாவிப்‌ பரம்து தானாய்ப்‌ பயன்படும்‌. 

தீதும்‌ ஈலனுக்‌ திரண்ட வுலகில்‌ 

வாதம்‌ பேசி மாண்டார்‌ பலபேர்‌. 760 
தார்தாச்‌ திருக்தினாற்‌ சகமுச்‌ திருந்தும்‌. 
மாந்தரைக்‌ திருத்தமுன்‌ மனத்தைச்‌ திருக்‌ த. 
அச்சங்‌ காட்டி யாணவச்‌ செருக்கால்‌ 

பிச்சை மாக்கர்‌ முன்‌ பெருக்கப்‌ பேக, 
அகமடக்‌ காத ஜகப்பு ட்‌ டர்கள்‌ 

சுகமடை யாது அஞ்சினர்‌ பலபேர்‌. 


சோநப வணக்கம்‌. 


யாவ ருள்ளும்‌ யாங்கணு முணர்வாய்‌ 

மேவிய சக்தி வேச்தனை சம்பு. 

நாற்ற வுடலம்‌ நாளேயே மண்ணாம்‌. 

போற்றுக வுள்ளே பொன்று வொன்றை. 710 
என்னைக்‌ காணா யிவ்வுடல்‌ காணின்‌. 

என்னைக்‌ காணி ணிவ்வுடல்‌ காணாய்‌. 

“இன்ப வழியை யென்‌ அளே முயன்றே 
அன்பனே யிவ்வா றடைந்தனன்‌ காணாய்‌! 
உன்னுளே நிலையா யுள்ளதவ்‌ வின்பம்‌' 


இக. 


பொன்‌ ஆளே பொதிக்ச புதையலைப்‌ போலே; 
இவ்வழி டவ்‌ என்‌ போ லடைதி. 
உய்வழி பிதுவென்‌!'” அசைப்போன்‌ ஸத்குரு. 


பீரமாண்டம்‌. 


விண்ணி லெத்தனை வியன்மீன்‌ கூட்டம்‌! 
அண்ணை லருளின்‌ அம்மனை யாட்டம்‌. 180 
எண்ணப்‌ போமோ! எழுதப்‌ போமோ! 
கண்ணினாற்‌ கண்டு கணிக்கப்‌ போமோ! 
ஓவ்‌ வாரு மீனு மொவ்‌ வொரு சூரியன்‌. 
வல சற்றி யாங்கா ணாமல்‌ 
சோளமெத்‌ சனையோ .குகுடென்‌ அருளும்‌. 
கேளாய்‌ மசனே, 2 ஜளைர்மீன்‌ குழுவில்‌ 
நம்முன்‌ விளங்கு ஞாயிறு மொன்மும்‌. 
அம்மணி சற்றி யலைவன கோள்கள்‌: 
அக்சோட்‌ கு குழுவி ௦ லாருல சொன்று. 

அச்சண்‌ ணஹுலை லாருயி சனக்தும்‌. 

அவற்றுள்‌ ஈனிதனோர்‌ அற்பப்‌ பிராணி. 
சவத்‌ அவ்ளே புரந்த சத்துரித்‌ காட்டம்‌. 
இத்தனை யுலகும்‌ இத்தனைக்‌ சதிர்களும்‌, 
சக்தி யொன்று தசாங்குக லறிவாய்‌. 

அக்க சக்தியே யருட்‌ சிவ மாகும்‌ 

அக்த சக்தியே அல்லா யகோவா 


அக்க சக்தியே அமனயன்‌ றநிருமால்‌ 
அத்த சக்ந்யே யாவை மாகும்‌. 
அந்த ௪ சக்தி யரண்டவ னென்பர்‌. 


» » 


அர்த சச்தயே யாவற்‌ அள்ளும்‌. 800 


௫௪௭ 


. . கடு 
அந்த சக்தி யடியே னுள்ளும்‌. 

அக்க சக்தி யப்பனே யுன்‌ னுளும்‌. 
ஆதலால்‌ மகனே அந்த சக்தியைத்‌ 
திதற மனதிலே தியானஞ்‌ செய்‌ செய்‌. 
அசா யப்பனே அரிய வு.கா.ரணம்‌:-- 


இறைவனைப்‌ பணிக. 


ஒரூ ரரசன்‌; ஓளிமணி மாடம்‌; 
சித்திரக்‌ கூடம்‌, சிங்காரத்‌ கோட்டம்‌. 
எத்தனை மாளிகை யெழுப்பு கின்றான்‌; 
அதனுள்‌ விலங்குக ளாயிரம்‌ வகைகள்‌. 
விகவித மான விளைகனி மரங்கள்‌: 
கணிச்கரும்‌ போகக்‌ கட்டழ இன்பம்‌. 
அணியணி யாக மணிக்‌ திருப்‌ பாவையர்‌. 


810 


தத்தா, தைக்கா ததிங்கணெத்‌ கோமெனக்‌ 


கத்‌ அங்‌ கண்டுணிக்‌ கால்கடம்‌” புரியும்‌; 
பாட்டு வேகம்‌ பாய்க்து பறக்கும்‌. 
சாட்டும்‌ வித்தைகள்‌ கண்ணைக்‌ கவரும்‌. 
இத்தனை யபளியும்‌ எவருக்‌ கெதனால்‌? 
அத்தனை யும்மோ ரரசனுக்‌ கரசால்‌. 


அரசன்‌ முன்னிலை யன்பை வேண்டுவோர்‌ 


அரசனை சம்பி யடைச்திட முயல்க, 
வாயற்‌ சேகவன்‌ வழியைக்‌ காட்டுவான்‌. ' 
வாயற்‌ கடச்து வழியேகாமல்‌ 

வாயற்‌ காரனை வணங்கிக்கிடக்தால்‌, 
மாயக்‌ காலம்‌ மன்னனைக்‌ காட்டுமா? 


அப்பனே யஅபோல்‌ அஜலமா ளிகையில்‌ 


820 


௫௮ 
இப்பால்‌ ஓயிர்களுக்‌ இறைவ னொருவனை 


எவ்விடை யீடு மின்றி யவரவர்க்‌ 
கெவ்விய வாறே யுணர்வர லடையலாம்‌. 
என்னைப்‌ பணியே லிறைவனைப்‌ பணிகெனச்‌ 
சொன்ன முகம்மதின்‌ சொல்லமு தாகும்‌. 830 : 
சன்மார்க்‌ கத்திர்‌ சற்றெனைக்‌ கேண்மின்‌, 
ரனடி விழன்மின்‌; இ ணிமின்‌; 
என்னடி விழன்மின்‌; இறையடி பஃ ன்‌; 
என்று வள்ளலின்‌ இன்னுரை யமுகம்‌. 
ஒன்றே தெய்வம்‌; ஒரு குலம்‌ மக்கள்‌; 
என்ற வுண்மை யெவர்க்கும்‌ பொதுவாம்‌. 


*ஆதாரம்‌. 

மூலா தாரம்‌ முதலடிப்‌ படையாம்‌. 
சுவா திட்டானம்‌ சற்‌. றுத்‌ திண்ணை. 
மணிபூ சகமே மண்டப முதலாம்‌. 

அனாகக மாகும்‌ அதன்மேற்‌ கூறை. 840 
விசுத்தி யாகும்‌ விமலமரம்‌ மாடி. 
ஆக்கை யாகும்‌ அதன்மேன்‌ மாடி. 
அதன்மே |லரயிரம்‌ அழதெழ்‌ மலர்மேல்‌, 
புதுவீ டொன்று பொலியும்‌ துரியம்‌. 
அதுவே மாடத்‌ தமர்க்த கூடமாம்‌. 
அதன்மே ள்ள சகண்டப்‌ பால்வெளி, 
அதுவே துமியா திதமாம்‌ விண்ணே. 
அதிற்சலம்‌ தாலே யானச்‌ தத்துயில்‌. 


*இந்த ஆதாரங்கள்‌ யோகசித்தி 11-வது இயலில்‌ 
விளக்கப்‌ பட்டுள்ளன. 
[ஸஹஸ்ராரம்‌, 


௫௯ 


சகவாசம்‌. 
இதய மன்றில்‌ இருப்பிட முனக்கே, 
எதிலே நிலைப்போ அதுவாம்‌ இதயம்‌, 850 
கு. ரங்கொடு சேர்ந்தாற்‌ குட்டிக்‌ கரணம்‌. 
கறங்கொடு சோர்தாற்‌ சருத்‌அம்‌ அலையும்‌. 
வேடன்‌ வளர்கிளி வேட்டை பேசும்‌, 
வேதியன்‌ வளர்ப்பது வேதம்‌ பேசும்‌. 
ஏதே தெங்கே யியல்பஅ வாகும்‌. ' 
யந்திரம்‌ வேண்டின்‌ யர்திரப்‌ பயனாம்‌. 
மந்திரம்‌ வேண்டின்‌ மந்திரப்‌ பயனாம்‌. “' 
இறைவனை வேண்டின்‌ இன்பமே பயனாம்‌. 
நிறைகளிப்‌ பாவதுநிறைபொருட்‌ கலப்பே,800 


ஜீவயாத்தீரை, 
உயிர்போம்‌ வழியை யுரைக்கக்‌ கேளாய்‌ 
அயர்க்தடல்‌ வீழ்ச்கதும்‌ ஆவி அடிக்கும்‌. 
நாடிக ளொடுங்கி நாத மடங்கும்‌; 
விடுவிட்‌ டோட விரைர்‌து பொறிபுலன்‌, 
அந்தக்‌ கரணம்‌, அடங்கலும்‌ மூட்டை 
விச்தையாய்ச்‌ கட்டிச்‌ சிந்தனை மனது 
உள்ளக்‌ கூடத்‌ துறக்கலச்‌ திருக்கும்‌... 
கள்ள நாடகம்‌ கணக்கில நடக்கும்‌, . 
அங்கே நாடக மாடுவ தெல்லாம்‌ , 
சங்கற்‌ பங்களின்‌ சக்ர மனமே. . 870 
சித்தர்‌ தன்னிற்‌ சித்திர ரப்தம்‌ 
கத்தை கத்தையாய்க்‌ கட்டலிழ்ச்‌ தெதிரும்‌, 
அஞ்சும்‌ போது அன்னிய வாறே . 


சும்‌ 


எஞ்சும்‌ பிறவி யெய்துவ அறுதி. 

சித்திர குப்தச்‌ சித்திர மெதனிற்‌: 

சுற்றும்‌ மனது சுருக்கெனப்‌ பாயுமோ, 
அத்தகைப்‌ பிறவி யடைவ அறுதி. 

மற்றதற்‌ கேற்ப மனைவிடும்‌ ஜீவன்‌; 

விஞ்ஞா னிக்கு விழிவழி போகும்‌. 

அஞ்ஞா னிகளுக்‌ காசன முதலாம்‌ 880 
ஏனை வழிகளி லேகும்‌; சிரவயி 

ஊனை வீட்ட வுபாசகர்‌ மீளார்‌; 

ஒன்பா னோட்டை யுடலை வீடுச்துத்‌ 
தென்பாற்‌ செல்லும்‌ ஜீவ னெட்டுநாள்‌, 
ஆங்கே சுற்றும்‌; அதன்பிற கேத்‌ 

தான்௧ரு அடலைத்‌ தாவிப்‌ பற்றும்‌. 

ஐயா போனையா ! அப்பா போனையா ! 

ஐயை யோவேன்‌ றடித்தமு மடமை 
வேண்டாம்‌ வேண்டாம்‌ வியனுல கத்தர்‌ 
ஆண்டானிச்சைமேன்‌ ஐமைதியா யிருமீன்‌, 890 


அநள்‌. 


அச்ச மின்மை. அஹிம்ஸை, யன்பருள்‌, : 
மிச்சை யின்மை, வெளிடயக்‌ தன்மை, 
ஆசை வெறிகள்‌ அ௮.ற்றுகல்‌ லான்மா 
மாசறு தேவ வாழ்வினை யெய்தும்‌. 
ஆணவ மாயை யாசைகள்‌ வற்றக்‌ 
கானும்‌ காணாக்‌ காட்டுக ளெல்லாம்‌, 
அமரர்‌ தமக்கும்‌ ஆணவ மிருக்கும்‌. 
விமல மானபின்‌ விமலனைச்‌ சேர்வர்‌, 


௬க்‌ 


அரனே விஞ்ஞா னிகளுக்‌ கருள்வான்‌, 
குருவா யருள்வான்‌ பி.ரளயா கலர்க்கு. 900 
சகலர்‌ குருவைச்‌ சார்ந்தருள்‌ பெறுவர்‌. 
அகநா யகனே யருணெறிக்‌ இறைவன்‌. 
அவனரு ளாலே யவனறி வாகும்‌, 
அவன றி வாலே யவன்கலப்‌ புண்டாம்‌. 
அவன்கலப்‌ பாலே.யவன்மய மாவர்‌. 
அவன்மய மானோர்‌ அருளுடல்‌ பெருவர்‌, 
அப்பனே யென்றன்‌ அன்புப்‌ பிஞ்சே 
செப்பிய வுரைகளைச்‌ இக்இத்‌ தறிவாய்‌ 

அன்பு, 
உண்மை யன்பர்க்‌ குயிரையும்‌ தரலாம்‌ 
உண்மை யன்பால்‌ உலகையும்‌ வெல்லலாம்‌. 910 
அன்பை வளராய்‌; அன்புனை வளர்க்கும்‌. 
அன்பே கடவுள்‌! அன்பே யின்பம்‌. 
உண்மை யன்பன்‌ உலகனு மரிதாம்‌; 
உண்மைக்‌ காதல்‌ உலகனும்‌ பெரிதாம்‌. 


சாதனம்‌, 
அன்பனே கேளாய்‌, அனுபவச்‌ சுருக்கம்‌: 
இன்ப மென்ப இறவை னொன்றே! 
எல்லா வுயிர்களும்‌: இறைவனைப்‌ பணிக. 
உள்ளா னுயிர்களி னுள்ளத்‌ தவனே. 
தினந்தின மொருமணி தியானச்‌ தாலே 
மனந்தனை யடக்கி மாசற நின்றால்‌. 920 
உன்னுள்‌ ளத்தே யுள்ளவ னெளிர்வான்‌, 
உன்னுள்‌ ளவனை யுணர்ந்து காணும்‌; 
ரோச்க மென்னு ரோச்சா ரோச்சாற்‌ 


௬௨ 


பார்க்கு மிடந்கொறும்‌ பரர்க்கலா மவனை. 
பிறகே வேற்றுமைப்‌ பீடைக ளொழியும்‌. 
பிறகே யின்பம்‌ பிறக்திடும்‌ முஅதி, 
அன்பனே கடவன்‌: அருள்வடி வாகும்‌. 
உன்பளிங்‌ குளத்‌. திலே லார்‌ உணர்வாய்க்‌ காணும்‌. 
விருவிரென்‌ அணர்வு வேகமாய்ப்‌ பாயும்‌ 
திருவுணர்‌ வோடு திசமுமோர்‌ சோதி, 080 
அவ்வருட்‌ சோதிக்‌ கறிகுறி யாகவே 
அவ்வெண்‌ ணீறு ததைத்தனர்‌ மேலோர்‌. 
பிறகுள்‌ ளிருக்தே. பிறக்கு ப திவு. 

அறிவையே பற்றிடி னறிவா யிருப்பாய்‌ 
அவ்வரி வரலே யனைத்‌ை தயுங்‌ கண்டால்‌, 
எவ்வித பேதமு மிருக்கா அலகில்‌. 
இப்போ தொருவரை யெதிசே கண்டால்‌, 
தொப்பையைப்‌ பார்ப்பாய்‌; _தொன்ைப்பார்ப்பாய்‌ 
குட்டை நெட்டை குஅயெ மூக்கு, 
கட்டை செவ்வல்‌ அருளை மாகிறம்‌, 040 
மறவன்‌ முதலி வடுகன்‌ பார்ப்பான்‌ 
குதவன்‌ நந்தன்‌ குலமிவ னென்பாய்‌ 
இர்தியன்‌ வெள்ளையன்‌ இஸ்லா மியனிவன்‌ 
சொந்தம்‌ தேற்று வந்தவ னென்‌ பாய்‌. 
சொல்லு மிவையெலார்‌ தோல்வேற்‌ மையே 
எல்லாம்‌ மனத்தின்‌ இருவி காசமாம்‌. 
உணர்ச்சி யூற்றபின்‌ | உலகெலாம்‌ கோயில்‌. 
உணர்ச்சியா லுயிர்களி * இயிர்க்கு தூம ருணர்வாம்‌, 
அப்போ கொருவரை யனுகப்‌ பார்க்கின்‌, 
இப்போதிவரார? இல்வுட லில்லை; 950 


.... *ழமிர்ச்குமீரான கடவுள்‌, 


௬௩ 


இவ்வுட ஓக்குள்‌ ளிருக்குதோர்‌ ஆன்மா; 
அவ்வான்‌ மாவால்‌ அடுதிப்‌ பாவை! 

அதன்மே லிப்பெண்‌ ணாணுருக்‌ கற்பினை; 
அதன்மேற்‌ குலம்வகை யனைத்துங்‌ கற்பனை 
நான்காண்‌ மனிதன்‌ நானில தில்லை; 

ஆன்மா நானே: ஆன்மா அவனே; 

ஆவிக்‌ குயிராய்‌ அடியனுட்‌ கலந்தான்‌, 
ஆவீக்‌ குயிராய்‌ அவனுளு ழள்ளான்‌; 
டுவ்வுமீர்‌ போலே யவ்வுயி ரேனதே. 
எவ்வீத பேதழம்‌ இல்லையேன்‌ றறிவாய்‌. 960 
பார்ச்குர்‌ திசையெலா நீக்கற நிற்போன்‌. 
யார்க்கும்‌ பொது நிலை யமர்க்தா னுள்ளம்‌, 
உடலைப்‌ பார்த்தா லுண்டாம்‌ விகாரம்‌. 
உடையா னுணர்வா லொன்றே புலனாம்‌. 
இர்தவோர்‌ பொருளை எனைத்‌ திலுங்‌ காணின்‌ 
சொர்த மன்னியச்‌ தோன்றுமேர்‌ மனமே! 
சாதிச்‌ சமயச்‌ சழக்குக ளிருக்குமோ? 

பேத புத்தியின்‌ பிழைச ளிருக்குமோ? 
அன்றே வேற்றுமை யற்றுல செல்லாம்‌ 
உண்டா மான்மா வொருப்பாட்‌ டுரிமை. 970 
ஓர்பெரு மான்ம ஓற்றுமை யின்றிச்‌ 

சீர்திருத்‌ தங்கள்‌ செய்குனர்‌ மாந்தர்‌. 
ஊனுடைச்‌ சண்டை, யொற்றுமைச்‌ சண்டை! 
ஆண்பெண்‌ சண்டை! யடுக்குட்‌ சண்டை! 
உள்ளறி யாத வுலக மாயம்‌! 

உள்ளொன்‌ முனால்‌ உலசொரன்‌ ராகும்‌. 
உள்ளொற்‌ அமையா ஓுலசொற்‌ றுமையரம்‌, 


ளசி 


ஆத்மானுபூதீ: 
ஆன்மா என்பதி யாதெனக்‌ கேட்டாய்‌. 
பான்மை யுரைப்பேன்‌ பார்த்தா துநீ. 
சற்றிவ்‌ வுடலைச்‌ சாம்பிண மாக்குகேன்‌:—980 
உற்றுப்‌ பாராய்‌ உறுப்பெலாஞ்‌ சரியே? 
மூக்கதற்‌ குள்ளது மூச்சு விடுமோ? 
நரக்சதற்‌ முள்ள நற்சுவை யறியுமோ? 
சண்ணதற்‌ குள்ள; காணுமோ வுன்னை, 
பண்ணொலி சேட்குமோ பரந்த செவிகள்‌? 
மண்டை யுள்ளது மனனஞ்‌ செய்யுமோ? 
தொண்டை யுள்ளது தொனி யெடுக்குமோ? 
முற்று மில்லை மூச்சுப்‌ பேச்சிலை; 
சற்றுமுன்‌ னிந்தச்‌ சவத்தி னுள்ளே, 
மூச்சு விட்டதும்‌, பேச்சி விரித்தும்‌, 990 
ஓச்சிக்‌ கையை ஓய்யா ரமதாய்‌ 
நடந்ததும்‌ பார்த்‌ 2ம்‌ ஈரன்ரா னெனபனம்‌ 
உடைக்ததும்‌ உசந்த தும்‌ உற்றறி; யாரது? 
இதயச்‌ தடிக்கின்‌ இயக்திரம்‌ நடக்கும்‌; 
இதய மயர்க்தால்‌ இயக்திரம்‌ பிணமரம்‌, 
அதிலொரு சூட்சுமம்‌ அசைக்குதிக்‌ கூட்டை 
அதுவே ஜீவன்‌ ௮.,துவே யான்மா! 
அ௮கனுணர்‌ வாலே ஐம்பொறி யுணரும்‌ 
அதலால்‌ மூளைக்‌ கறிர்தட வொண்ணும்‌; 
அப்பனே நீயின்‌ றயர்த்து அங்குழி 1000 
சோற்பனய்‌ காணுஞ்‌ சூக்கும மெதுசொல்‌! 
சட்டைக்‌ இந்தக்‌ கனவுக ஞண்டோ? 
திட்டமா யுள்ளே திரிகுதோர்‌ மனது. 
யாங்கிம்‌ மனமெழு மாங்கே யான்மா, 


சுட... 


உன்னான்‌, மாவை யொளித்‌ திடும்‌ பனசே. 
அன்னதை.யடக்கினால்‌ அமை திலி டாகும்‌, 


ஒழுக்கம்‌. 


அச்ச மசூயை யழுக்கா றகந்தை 

அச்ச மான தூறுகள்‌ வேண்டா. 

மனிதர்‌ தங்கள்‌ மன்ச்சான்‌. .ஜின்படி 1010 

இனிஅ நடந்தால்‌ இடரிங்‌ கில்லை. 

த னாலும்‌, பூசா விடினும்‌. :. 
நசத்‌ தாலே ரெஞ்சைத்‌. னை) 

ஆலயம்‌ புகினும்‌ அல்லா விடினும்‌. 

ஞாலால யத்து ஞாயிரைக்‌ காணே. 

அஅபோ லறிவொளி யான்மா யார்க்கும்‌. 

பொதவுற வுள்ளே பொலிவதென்‌ அணராய்‌, 

உயிரிற்‌ கலந்த வொருவனை க்‌ கண்டால்‌, 

உயிர்க்குல மனத்‌ திலு முயிர்ப்பவ னவனம்‌... ர 

மனத்‌ இற்‌ கலக்க மதியினைக்‌ கண்டால்‌, 1020... 

மனத்தை யியக்கு.மதியவ னாகும்‌. 

பாலினுர்‌ தேனினும்‌. பருப்பினு மினியாய்‌, 

பாலினிப்‌ பறிபவன்‌ பாசரய்‌; யாரவன்‌? 

யானென்‌ கின்றாய்‌; யானார்‌ சொல்லாய்‌? 

யானிவ்‌ வுடலிலை யானிவ்‌ வுயிர்ப்பிலை 

யானே ரான்‌ மா, ஊனா ருட்லெலாம்‌, , 

தானா யிருக்குர்‌ தன்மை ய அவே. 

கண்ணிற்‌ கலந்த கண்மணி கண்டால்‌, 

கண்காண்‌ பொருளிற்‌ *காண்ப்‌ாரன்‌ புலனாம்‌. 

யானே யனைத்தும்‌ பாவையின்‌ அன 108% 

*கட்வுள்‌, 


௭ள்‌ 


யானே யென்பதெங்‌ கோனே வேறிலை. 
அவனினு மன்னியம்‌ யாங்கணு மில்லை. 
அவனையே வணங்க யாங்கணு மவனே. 
இச்சம கோக்கே எவர்க்கு மினிதாம்‌. 


அச்ச மசந்ஷ்த்‌ யங்கனே யடங்கும்‌. 
அடைக்கல்‌ம்‌. 


உள்ளச்‌ தன்னி லூன்றிய திருவடிக்‌(கு) 
அள்ளித்‌ தன்னை யளித்த லடைக்கலம்‌. 
கடலினி லாறு கலப்பது போலே 

உடையா னுடனே யொன்றுத லடைக்கலம்‌. 
கண்ணவன்‌ கண்ணய்க்‌ கருத்தவன்‌ கருத்தாய்ப்‌1040 
பண்‌ று வ'சலவன்பணி); பசருவ தவை. 
அனைத்திலு மவனட ளானையி னிற்றலே 
தினத்தைப்‌ பேரும்‌ தீர்ர்தால்‌ எனடக்கலம்‌ : 
அத்தகை யடைக்கலம்‌ அன்பீனின்‌ றெழுந்தால்‌, 
அத்த னாணையை மெத்தகன்‌ கறியலாம்‌. 
பிள்சாபோ அன்னைப்‌ பிரான்கை தந்திடு. 
பிள்ள போ லுன்னைப்‌ பேணி வளர்ப்பான்‌, 
நீக்கமற்‌ றெங்கிலு நிற்பவ னவனாம்‌. 

தாக்கற்‌ தவனை நீக்கறக்‌ கலந்திடும்‌ 

அந்நிலை யிர்ப்பின்‌ அதுவே யடைக்கலம்‌.1050 
இந்நிலை வந்தால்‌ எல்லா மின்பம்‌; 

செப்பி யுறுத்‌ துக்‌ திறமையிவ்‌ வளவே, 
அப்பனே யிவற்றை யாராய்ச்‌ அணர்வாய்‌, 


௬்ள்‌ 
பூரணம்‌, 


இன்புற வாரீர்‌, இயங்குங்‌ கோயில்காள்‌ ! 
அன்பை வளர்ப்போம்‌, அன்பே கடவுள்‌. 
சாதி சமயச்‌ சண்டைகள்‌ வேண்டா! 

மாதரு மாந்தருக்‌ திதற வாழலாம்‌. 
அறிவையுள்‌ எடை வாம்‌. அறிவே யான்மா. 
அறிவால்‌ வாழ்வை யழகு செய்வாம்‌, 

அவரவ ருள்ளமே யன்பு நிலயம்‌. 1060 
அவரவ ருள்ளமே யானக்த வூற்றாம்‌. 

ஓவ்வோ ருயிரும்‌ உலவுங்‌ கோயில்‌. 

எவ்வெவ ருள்ளும்‌ இருப்பதோர்‌ ஆன்மா. 
மோன மாக வுள்ளத்‌ தாழ்ந்து, ர்‌ 
தியரனஞ்‌ செய்க தினஞ்சல நாழிகை. 
அமைதி பிறக்கும்‌; ஆன்மா புலனாம்‌. . 
தமவிரு எகலும்‌. சக்திபாய்க்‌ தொளிரும்‌. 
உலக வாழ்க்கையும்‌ உயர்தவ யோகமாம்‌, 
ஈலமெலாம்‌ ஓங்கு ஈல்வழி யிதவே. 
மெய்ப்பொரு ளறிக! விண்ணமு அண்க /1072 
தெய்வ நிலைக்குத்‌ தினந்தின முயர்க! 

பூரணம்‌ பெறுக! பூரணம்‌ பொழிக! 

பாருயி ரின்பப்‌ பாலூற்‌ றாகுக! £5 

எல்லா வுலகிற்‌ இறைவ னொருவன்‌, 

எல்லா வுடலு மிறைவனா லயமே ! : 1075 


E| 


௬௬௮ 
இன்பமாலை 
பட 


ஸஹ்மரல விண்ணப்பம்‌. .. : 


2. வமமமயமவமெயமயமம்‌. 


மெய்தாங்கி யுலவுன்ற கடவுளர்காள்‌, ௨ 1 
மெத்தவுமென்‌ வணக்கம்‌ கொள்வீர்‌! 

பொய்தாங்கு வேற்றுமைகள்‌ கட்டோடும்‌ 
ஓழிசு! அருட்‌ போதுமை வாழ்க! 

அய்தான வொருகுலமும்‌ ௪க்கரன்ம ஸம்ரஸிமுந்‌ 
அலக்கு கின்றேன்‌: . 

வைதாலும்‌ தமிழினிலே வையுங்கள்‌! 
வாழ்‌த்தெனக்கொண்‌ டியம்புஇன்றேன்‌. 


சாதிமத பேதங்கள்‌ யாவிற்குஞ்‌ ்‌ 2 
சரவுமணி யடி.ப்போம்‌! விண்ணில்‌ 

ஆதித்தன்‌ எழு? பொழு சதற்குவயழி 
யமைந்ததுபோல்‌, மதிம யக்கரல்‌ 

வாதித்‌த வகுப்பினங்கள்‌ வருமுன்பே, 
வேதங்கள்‌ வழுத்த முன்பே, 

யாதிற்கும்‌ பொதுவான இயற்கை யறம்‌ 
இருந்த ததற்‌ சைர்து வாழ்வோம்‌! 


1௬% 


சத்தியத்தை யறிச்திடுமின்‌! சமயலறைச் 5 8 
சண்டைகளை யெர்ழிமின்‌! உள்ளே 

நித்தியத்தை வைக்‌ அலவுச்‌ திருக்கோயில்‌ 
எனவுயிரை நினைமின்‌! யாரும்‌ 

ஓத்திநில்லென்‌ றுரைக்கன்மின்‌! உயர்ச்சா.தி 
இழ்ச்சாதித்‌ . இரைக ளெல்லாம்‌ 

பொர விழக்‌ கிழித்தெறிமின்‌!பொ அமன்‌ திற்‌ 
"சுதர்திரமாய்ப்‌ பொருச்தி வாழ்மின்‌! : 


“ யாரொருவன்‌ பிராமணனென்‌ நிறுமாப்பரன்‌ 4 
அவன்கால மாயிற்‌' றென்போம்‌, 
யாசொடவன்‌ ஒழ்வகுப்பென்‌ நுளைத்திடுலான்‌ 
அவன்றிவைத்‌' தூண்டி யெங்கும்‌ 
பாரப்பா வோரான்மா பலவுடலம்‌ 
பூண்டுலவும்‌“ பான்மை யென்போம்‌; 
சேரப்பார்ப்‌ போமுலகு; பிரிவினையைச்‌.. 
சிந்தையிலும்‌ பிரிந்து வாழ்வோம்‌. 
சித்தாந்த வேதாந்தச்‌ செம்மல்காள்‌, 5 
சீக்யெர்காள்‌, பார்ஸியர்காள்‌, 
புத்தர்காள்‌ ஜைனர்காள்‌, முஸ்லீம்காள்‌, 
திறிஸ்தவர்காள்‌; பெள திகர்காள்‌, 
சக்தர்காள்‌ வாருங்கள்‌! எல்லாரும்‌ 
ஸமரஸ ௬த்‌ தான்ம' சங்கம்‌; 
ஓத்த வொரு குலமா அரியபணி 
்‌ செய்துலகல்‌ ஓஙகுவோமால்‌!' 


சைவர்காள்‌ வைண்வர்காள்‌ சாக்தர்காள்‌! *, 6 


சமரஸறான்‌ மார்க்கத்‌ தீர்கள்‌, 


எம 


வையகத்தில்‌ ஆண்பெண்ணாய்‌ வரந்தவர்காள்‌! 
யாவர்க்கும்‌ ஆன்மா வொன்றே!.. 

மெய்யிதனை யவரவர்தொட்‌ டுள்ளுணர்மின்‌! 
வேறுபுற வேடங்‌ கொண்டு 

பொய்கட்டிப்‌ போராடிப்‌ பொழுதிழர்து 
போகன்மின்‌! பொருக்தி வாழ்மின்‌! 


பத்தமஅத்‌ தோன்புத்தன்‌; புலன்வென்றோ 7 
னே ஜைனன்‌; பரிவு கொண்ட 

சிக்தையுளோன்‌ கிறித்தவனும்‌; தெய்வத்தி 
அஅதியுளோன்‌ செய்ய முஸ்லிம்‌; 

எத்தவுயிர்க்‌ கும்மினியன்‌ அந்தணனும்‌; 
இழுக்கற்றோன்‌ ஜார துஷ்ட்ரன்‌; 

முக்துலக மான்மமய மெனவுணர்க்தோன்‌ 
வேதாந்த முத்த னாமே! 

யரசொ௫வ அயிர்களெல்லாங்‌ கோயிலெனப்‌ 8 
பணிசெய்வான்‌ அவனே சைவன்‌; 

பாசெல்லாவ்‌ கடவுளெனப்‌ பணிபவனே 
வைணவனும்‌; படைப்பி னங்கள்‌ 

ஓர்சக்தி விளையாட்டர்‌ யுணர்பவனே 
சக்தனும்‌; இயற்கை யாலே :. 

நேரான வுலகமெனநினைப்பவனே 
பேளதிீகனும்‌; நிகரின்‌ னோரே! 

மானிடர்காள்‌ சிச்தியுங்கள்‌! சாதிமத 9 
வேடங்கள்‌ வரும னெங்குந்‌ 

தானான தன்மயமா ருத்தது சுத்‌ 
சான்மவொளி ஜீவசாட்சீ; 


நான்‌ சொன்ன படி ஈடநீ ஈலம்பெறுவாய்‌ 
என்ற அுள்ளே;--ஈலியா வுண்மை. 
ஏனிடர்கள்‌ ?மக்களற மொன்றெங்கும்‌ 
அதனையெடுத்‌ தியம்பு வேனால்‌! 
தெய்வத்தை நம்புங்கள்‌! ஈம்பாதார்‌ 10 
இயற்கையினைச்‌ இந்தி யுங்கள்‌! 
வையத்தை ஒருசக்தி வைக்‌ தாளும்‌ 
வாய்மையீனை. பறுக்கொண்‌ ணாதே! 
பொய்வித்தை ஈம்பாதீர்‌ ; பொறமை யருள்‌ 
அன்புண்மை புனித வாழ்க்கை 
செய்சுத்த முத்தஸம ரஸூத்தி 
சேர்ர்தினி௫ சேர்ந்து வாழீர்‌! 


ஒற்றுமையைச்‌ சிதைப்பதெல்லாம்‌ பகையென்ன 11 
ஓஅக்கிடுமின்‌; மாய வித்தை 

கற்றுமயக்‌ கிடுஞ்சூஅ வாஅகளைக்‌ 
களைந்தெறிமின்‌! கரத அண்மை 2 

பற்றிமணர்‌ தொருகுலமாய்ப்‌ பழுதற்ற 
வாழ்ந்திடுமின்‌! பாரீ ரிங்கு 

வெற்றுரைகள்‌ பேசாமல்‌ வீரர்களாய்த்‌ 
தேவர்களாய்‌ விளங்க வம்மின்‌! 


பரிதியொளிர்‌ விண்பரவும்‌ பாரேரம்‌ 12 
ஆலயமாம்‌: படைப்பி னங்கள்‌ 

ஒருசக்தி யிறைவனருட்‌ டிருமேனி 
எல்லாரும்‌ ஒன்றே; யிங்கு 

புரிபணியொன்‌ தெவ்வுயிர்க்கும்‌ உள்ளததைப்‌ 
புரிக்காசே முத்தி யெய்வார்‌; 


௭௩... 


வருவதுபோ வஅமுடலம்‌; சுத்தான்மா. , 
. 1 5 ல்‌ 
மாறாத வாய்மை யாமே! - 


என்னருமைச்‌ சோதரரே யென்னுயிசை 18 
யும்மிடமே யினிது வைத்தேன்‌; 

பன்னுரையைப்‌ பகுத்தறிக்து பற்றுங்கள்‌! , - 
பமுதிருந்தாற பரிவு.கூர்ந்தே.. 

இன்னதுசன்‌. றல்லவெனத்‌. திருத்துங்கள்‌! 
எல்லாரும்‌ எனக்கா சார்கள்‌! 

முன்னிருக்கும்‌ உயிர்க்குலத்தின்‌ மாணவன்யான்‌; 


முடிவணக்கிக்‌ கற்கன்‌ நேனால்‌! . 


ஓவ்வொருவ ருள்ளத்‌ த. மொளிசான்‌ ம, 14 , 
வுண்பையினைத்‌ தூண்ட வேண்டும்‌. 
இவ்வுலகக்‌ கோயிலிலே எல்லாரும்‌. 
்‌ இன்புறவே வாழவேண்டும்‌; 
வெவ்வடிமை வறுமையிருள்‌ வேற்றுமைகள்‌ , 
வேரோடு மாய வேண்டும்‌! 
எவ்வெவர்க்குஞ்‌ சமவுரிமை தரவேண்டும்‌; 
இதுவென்ற னார்வ மரமே! 


இன்னியற்கை வளஞ்சூழு மிடத்தினிலே :. 15 
யாச்சிரம மிலக்க வேண்டும்‌, : 

பன்மதத்தர்‌ ௮திற்கூடி: ஓருமயத்தைப்‌ 
பார்த்துள்ளே பயில வேண்டும்‌. 

தன்னறிவை வளர்த்‌. தசம: தருமத்தை 
யறிக்துகன தாக்கி, வரழ்வை ்‌ 

முன்னேற்றிச்‌ சத்தமுக்க சுதந்திரம்பெற்‌ ... 
ரேக்கா தவ முயலவேண்டும்‌, 


௪௩ 


இந்த அருள்‌ வீட்டருகே வெம்மவசை : 16 
ஆளாக்கும்‌ இனிய கல்வி 
தந்திடவும்‌ அருங்கலைகள்‌ தொழில்வளமை 
தழைத்‌ திடவும்‌, அறவோர்‌ பேனும்‌ 
சுதந்திரமா டங்களுடன்‌ சுகாதார 
வீடுகளும்‌ அவற்றைச்‌ சுற்றிப்‌ 
பந்திபக்தி யாயன்பர்‌ மனைவாழ்வு 
பாலிக்கும்‌ பரிசும்‌ வேண்டும்‌. 


வேளாளர்‌ வாணிபர்கள்‌ தொழிலாளர்‌ 1 
உழைப்பாளர்‌, காக்கும்‌ விசர்‌, 

காளாளர்‌ யாவருக்குஞ்‌ சரிகிகராய்‌ 
உடையுணவ முரிமை வேண்டும்‌; 

நீளான்மத்‌ தொகுப்பான சமுதாய 
நெடுங்கரங்க ளாக மாந்தர்‌ 

காழாஅ முயன்‌ அநிலம்‌ விண்ணகத்‌ 
தழைத்திட ஈன்‌ குறைக்க வேண்டும்‌! 


மனிதசக்தி மென்மேலும்‌ வளர்க்து தெய்வ 18 
i வாழ்வடைய வேண்டுகின்றேன்‌! 
புனிதமுறப்‌ பூசணம்பெற்‌ ௮ுலஇனிலே 
பூரணத்தைப்‌ பொழியவேண்டும்‌.! 
எனஅனதென்‌ நிறுமாக்‌ ஞ்‌ சாதிவெறி 
சமயவெறி யொழிர்தெல்‌ லாரும்‌ 
ங்கு வாழவருட்‌ சக்தியையா 
னிறைஞ்சுன்ேன்‌, அறிமின்‌ என்னீர்‌! 


௭௫௪ 


இத்தனையும்‌ எனியேனால்‌ இயலுமோ 19 
இயலாதோ-—இறைவ னிச்சை; 

உத்தமநல்‌ லன்பர்க்கில்‌ கெடுத்துரைத்தேன்‌ 
உள்ளத்தி லுள்ள வாறே, 

மெத்த விதைச்‌ சிர்தியுங்கள்‌; மெல்ல மெல்ல 
நல்லபணி விரும்பிச்‌ செய்யச்‌ 

சித்தமுட னிருக்கின்றேன்‌, ஜீவ-வச்‌ 
சேசவனா யுயிர்க்சன்‌ றேனே! 


எத்தாளெக்‌ தோழர்‌ குலம்‌ பொதும்ன் றில்‌ 20 
வாழந்திடுமோ மாக்தருள்ளே 

எர்கரள்‌ சுத்‌ தான்மமயங்‌ கண்ட தகான்‌ 
எனுமுண்மை யேற்ற மாமோ; 

எர்காளில்‌ மனிதசச்தி தெய்வசக்தி 
யெனவளர்ந்‌. ௮ பொலிவதாமேர 

௮ந்தரளே யரன்வாழு ஈன்னாளரம்‌, 

சுத்த சக்தி யருள்க மாதோ! 


சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ இயற்றிய 
த்த 2 
இன்பமால முற்றிற்று). 


எல்லாரு மின்புறுத லென்னின்ப மாக்களை 
யெனதியா னேன்ப தறவே 


யென்னும்‌ கலந்தவர்‌ றெங்கிலும்‌ விளங்கலை 
யியல்பா யிருந்த படியே! 


தொல்லுலக முன்னாணை யாடலாய்த்‌ தோற்றினை; 
தோற்றியதை மாற்றி மாற்றித்‌ 

தொழில்களென்‌ பதுகோடி சோர்வற வியற்றியும்‌ 
தொழிலறு சமர்த்த ஓய்‌! 

சொல்லரிய துரியமெய்‌ விண்ணொளிக்‌ கப்பாற்‌ 


அலங்கிடும்‌ வெட்ட வெளியே! 


திக்கத்‌ துதிக்க்த்‌ திதிக்குமுத்‌ தமிழெனச்‌ 
சொக்குஞ்‌ சுகப்‌ பெருக்கே! 


இல்லையென்‌ பாருளு மிருக்கிறே னிங்கென்னு 
மெல்லையறு தில்லை யறிவே! 


பி 


எச்சமய மும்பணிக்‌ தேத்தரிய பொதுமடத்‌ 
தெக்தையே, போற்றி, போற்றி! 


CEECECEEECEECEECEEEEECEELEETEEELEEECEELE 
ஓம்‌ 

2 இ. . . இ 

தியானப்படம்‌ (விளக்கம்‌) 


இர்தூலின்‌ முகப்புப்‌ படம்‌ தியானத்தி 
ருக்கவேண்டிய ஆஸனத்தையும்‌, மனிதருள்‌ 
உள்ள சக்திநிலயங்களான ஆதார ௪க்கிரங்‌ 
களையும்‌ விளக்குகிறது. 


ia] 


ஓம்‌ 


உச்சியில்‌, ஆயிரம்‌ இதழ்‌ வெண்டாமரை 
யான ஸஹஸ்ராரம்‌ குண்டலி சேந்த, சிவ 
சக்தியாகத்‌ திகழுமிடம்‌, புருவம,க்‌ தியில்‌, அஞ்‌ ௩ 
ஜாசக்கீரம்‌ கழுத்தில்‌ வீசுத்த சக்கிரம்‌, இதயத்‌ 
தில்‌ அணைத சக்கிரம்‌, தியானிக்சத்தக்க 
இடம்‌; வயிற்றில்‌ மணிபூரக சக்கிரம்‌! அடி வமிற்‌ 
றில்‌ ஸ்வாதிஷ்டானம்‌ ௮தற்குக்£ழே ழலா 
தாரம்‌ குண்டலியிருப்பிடம்‌. இச்சக்செங்கள்‌ 
யோகெளுக்கு நன்கு புலனாகும்‌. ஒவ்வொன்‌ 
அம்‌ மலர்ச்சி பெற்றதும்‌, ஒவ்வொரு அற்புத 
சக்தியைத்தரும்‌. இவற்றின்‌ வழியே இடா 
பிங்கலா, சுவும்னா என்னும்‌ மூன்று சாடி 
கள்‌ செல்லுகின்றன. 


2222222252222222252223522232230 


32: 


€€€€6₹₹666₹6666₹66₹6₹₹₹666₹6666666666₹6666666666266866866666 


3333333332333333323323323333. 


33333233322335933333555335353533353339951 


அன்பு நிலய வெளியீடுகள்‌ 


சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ 
அவர்கள்‌ இயற்றியவை 


அன்பு மலர்கள்‌ : 
A 


& 


பைர்‌ தமிழ்ச்‌ சோலை 

- இராமலிங்க விஜயம்‌ 
இன்ப மாலை 

தரும ஸாதனம்‌ (மூலம்‌) 

. உடலுறுதி 

பொதுநெறி 
திருக்குறளின்பம்‌ (ராப்பர்‌) 


— 


2 UE A 
௨௨௦௨3௨௨௦௨௨ ௨௨௨ 


. இன்று மனிதனும்‌ இனிவரும்‌ மணிதனும்‌ 


மல 


. வரகவி தாகூர்‌ 

, தியான மாலை 

உ புதுமையும்‌ பழமையும்‌ 

. இருதூல்‌ (அல்லது) தூயவாம்வு 
, தமிழுணர்ச்சி 


ம மு ம மம 
௬ மே மி. ௨ 


. ஏழை படும்‌ பாடு 
. யோகசித்தி 

. புத்தர்கருணை ம்‌ 
யோக திபிகை (அச்சில்‌) 


= 
[2 
ONHH mor OOorOorரகooனSனog 


உட ட 
~~ ஜே. 


Apply to:— 
THE MANAGER, 
Anbu Nilayam, 
Ramachandrapuram, 
(via) Trichinopoly, S. India. 


அன்பு நிலய வெளியீடுகள்‌ 


கிடைக்கு மிடங்கள்‌ 


1. Sit. A. R. Annamalai, 
Manager, Anbu Nilayam, 
Ramachandrapuram 
Trichy Dist., S. India. 


2. The South India Saiva Siddhanta 
Publishing Society Lid., 
Tinnevelly & Madras. 


3. E. M. Gopala Krishna Kone, 
Book-Sellers, Madura. 


4. The Murugavel Book Dept, 
Royapettah, Madras. 


5. M. Natarajan Chettiar, 
47, Market St., 
Singapore (S. 5.) 


6. Bharati Prachuralayam, 
High Road, 
Triplicane, Madras, 


7. Messrs. Higginbothams, 
tailway Station Stalls 
& at Mount Road, Madras. 
72 
7 


